திங்நாகர் இயற்றிய 
குந்தமாலா 


A 





- 


ஓ 


தஞ்சாவூர் மகாராஜா சரபோஜியின் 
சரசுவதி மகால் நூலகம் 

தஞ்சாவூர். 


ily 


தஞ்சாவூர் சரசுவதி மகால் நூலக வெளியீடு எண் : 420 


திங்நாகர் 


இயற்றிய 


குந்தமாலா 


( முல்லைப்பூ மாலை ) 


தமிழாக்கம் 

பன்மொழிப்புலவர் 
மு.கு. ஜகந்நாதராஜா 


மகால் 
. 


Tws 


கஞ்சா 


கற்கைது 


தஞ்சாவூர் மகாராசாசரபோசியில் 

சரசுவதி மகால் நூலகம் , 
தஞ்சாவூர் - 613009 


கி.பி .2000 ] 


விலை : ரூ . 40 / 


தூற்பதிப்பு விளக்கக் குறிப்பு 


நூற்பெயர் 


. 


குந்தமாலா 


நூலாசிரியர் 


திங்நாகர் 


பதிப்பாசிரியர் 


. 


மு.கு. ஜகந்நாதராஜா 


வெளியிடுபவர் 


. 


இயக்குநர் , 
சரசுவதி மகால் நூலகம் 
420 


வெளியீட்டு எண் 


மொழி 


மூலம் வடமொழி , 
தமிழாக்கம் 


பதிப்பு 


: 


முதல் பதிப்பு 


வெளியீட்டு நாள் 


சூலை , 2000 


தாள் 


. 


16 கி.கி. 


நூல் அளவு 


. 


21 x 14 செ.மீ 


பக்கங்கள் 


. 


104 


படிகள் 


. 


500 


எழுத்து 


. 


12 புள்ளிகள் 


அச்சிட்டோர் 


. 


ஒளி அச்சு , 
சரசுவதி மகால் நூலகம் . 
மெலிந்த அட்டை 


புத்தகக்கட்டு 


பொருள் 


: 


நாடகம் 


விலை 


. 


ரூ .40 / 


பன்மொழிச் சுவடிகளின் கருவூலமாகவும் பன்மொழி 
நூல்களின் களஞ்சியமாகவும் சரசுவதி மகால் நூலகம் 
விளங்குகின்றது . இந்நூலகத்தில் இடம்பெற்றுள்ள வடமொழி , 
தெலுங்கு முதலிய பிறமொழிச் சுவடிகள் தமிழாக்கத்தோடு 
பதிப்பித்து வெளியிடப்படுவது நூலகப் பதிப்புச் சிறப்புகளுள் 
ஒன்றாகும் . 


நூலகத்தின் வடமொழித் துறையில் இடம்பெற்றுள்ள 
குந்தமாலா என்னும் சுவடியை அடிப்படையாகக் கொண்டு 
குந்தமாலா என்னும் நூலின் தமிழாக்கம் இங்குத் தனிநூலாக 
வெளியிடப்படுகின்றது . 


குந்தமாலா என்பது சிறந்த வடமொழி நாடக 
இலக்கியமாகும் . இந்நூலை வடமொழியின் சிறந்த பத்து 
நாடகங்களுள் ஒன்றாக அறிஞர் கருதுவர் . இவ்விலக்கியத்தைப் 
படைத்த புலவர் திங்நாகர் ஆவார் . குந்தமாலா என்னும் 
இப்படைப்பு சீதையின் வனவாசத்தையும் இராமனின் பிரிவுத் 
துயரையும் கூறும் நாடகமாகும் . 


இந்நாடக இலக்கியத்தை அழகுத்தமிழில் 
பன்மொழிப்புலவர் திரு . மு.கு. ஜகந்நாதராஜா அவர்கள் 
மொழிபெயர்த்து அளித்துள்ளார் . அவருக்கு என்னுடைய 
பாராட்டுகள் . 


இந்நூலின் வெளியீட்டுக்குத் தேவையான நிதியுதவியை 


2 


அரசுக்கு 


என் 


நன்றியை 


நல்கியுள்ள நடுவண் 
உரித்தாக்குகின்றேன் . 


இந்நூல் நன்முறையில் வெளிவர ஆவன் செய்துள்ள நூலக 
நிருவாக அலுவலர் திரு . சாமி . சிவஞானம் அவர்களுக்கும் , 
நூலக வெளியீட்டு மேலாளர் திரு.அ.பஞ்சநாதன் 
அவர்களுக்கும் , இந்நூல் வெளிவரத் 

துணைநின்ற 
ஏனையோருக்கும் என்னுடைய பாராட்டுகள் உரித்தாகுக 


இவ்விலக்கிய மொழிபெயர்ப்பு நூல் , இலக்கிய உலகில் 
பெருவரவேற்பைப் பெறும் என நம்புகின்றேன் 


தஞ்சாவூர் , 
20.7.2000 . 


மூ . இராசாராம் , இ.ஆ.ப. , 
மாவட்ட ஆட்சித் தலைவர் 

மற்றும் 

இயக்குநர் , 
சரசுவதி மகால் நூலகம் . 


முன்னுரை 


உலக 


இலக்கியத்தில் வடமொழி 
நாடகங்களுக்குத் தனிச் சிறப்புண்டு. கிரேக்க நாடகங்கள் 
தொன்மைச் சிறப்புடையவைதான் எனினும் வடமொழி 
நாடகங்களின் கற்பனை வளம் சான்ற கவித்துவ நயத்தில் 
வடமொழி நாடகங்களே சிறந்துள்ளன என்பதில் ஐயமில்லை. 
வடமொழி நாடகம் , கிரேக்க கலாசாரத் தொடர்பால் ஏற்பட்டது 
என்றும் சில ஆய்வாளர்கள் கூறுவர். யவனிகா ( ஜவனிகா ) 
என்னும் வடமொழிச் சொல் திரையைக் குறிக்கும் . யவனம் 
என்பது கிரேக்கத்தைக் குறிக்கும் சொல்லாகும் . ஆதலின் 
தொன்மையான நாடகத்துறை கிரேக்கரின் தொடர்பால் 
செழுமையுற்றது என்பதில் ஐயமில்லை . முத்தமிழ் என்று 
கூறப்படினும் மூன்றாவது தமிழான நாடகத் தமிழ் - நமக்குக் 
கிடைக்கவில்லை . நாடக இலக்கணம் கூறும் பழைய நூல்கள் 
பற்றி சிலப்பதிகார 

அடியார்க்கு நல்லாரின் 
உரைக்குறிப்புகளிலிருந்து நாடகத் தமிழ் ( கூத்த நூல் ) 
சிறப்புடன் இருந்திருக்கிறது என்பது புலனாகிறது .. 
நற்பேறின்மையால் நாம் இழந்து விட்டோம் . சமஸ்கிருத , 
பிராகிருதங்களாகிய வடமொழிகளில் மட்டுமே 
தொன்மையான நாடகங்கள் கிட்டின . தமிழ் , தெலுங்கு 
கன்னடம் ஆகிய தொல்லிலக்கிய வளம் சான்ற மொழிகளில் 
நாடகங்கள் கிட்டவில்லை . வடமொழியில் திருச்ய காவியம் , 
என்றும் சிரவ்ய காவியம் என்றும் இலக்கியத்தை இரண்டாகப் 
பகுத்துரைப்பது மரபு . திருச்ய காவியம் என்பது காண்கிற 
காவியம் என்றும் சிரவ்ய காவியம் என்பது கேட்கிற காவியம் 
என்றும் பொருளாகும் . திருச்ய காவியமாகிய 
நாடகத்துக்குள்ள சிறப்பு இதனால் புலப்படும் . நாடகங்களைக் 


2 


கொண்டுள்ளதால்தான் வடமொழியில் ரசம் ( மெய்ப்பாடு ) 
தொனி , அக்னிகளை விவரித்துக்கூறும் சிறந்த அலங்கார 
சாஸ்திரம் வட மொழியில் செழுமையுற்றது . வடமொழி 
நாடகங்கள் உரையும் செய்யுளும் கலந்த நடைஉயில் 
அமைந்திருக்கும் . பாத்திரங்களுக்கு ஏற்ப மொழி நடையும் 
பயன்படுத்தியுள்ளனர் . மேன்மக்கள் சமஸ்கிருதத்திலும் 
ஏவலர்கள் , பெண்டிர் 

பெண்டிர் பிராகிருதத்திலும் பேசுவதாக 
அமைந்துள்ளது . மாககம் , சௌரசேனி, மகாராஷ்டிரி, பைசாசி 
போன்ற பிராகிருத வட்டார 

மொழிகளையும் 
பயன்படுத்தியுள்ளனர் . மேனாட்டிலக்கியத்தில் கிரேக்க 
நாடகமாயினும், பிற்கால ஆங்கில நாடகமாயினும் காமடி , 
( இன்பியல் ) டி.ராஜடி ( துன்பியல் ) எனும் இருவகை நாடகப் 
பிரிவு காணப்படுகிறது . ஆனால் நம் நாட்டு மரயில் துன்பியல் 
நாடகம் இல்லை). அரிச்சந்திரன், கர்ணன் , சாருதத்தன் போன்ற 
துன்பியல் நாடகக பாத்திரங்களையும் இறுதியில் தேவர்கள் 
வந்து இன்பியல் நாடகமாக முடிப்பது வழக்கம் . நாடக 
இலக்கணம் கூறும் நூல்கள் வடமொழியில் பல உள்ளன . பாத 
நாட்டிய சாஸ்திரம் , தரூபகம் , சாஹித்ய தர்ப்பணம் போன்ற 
சிறந்த அலங்கார சாஸ்திர நூல்களில் நாடக இலக்கணம் 
விரிவாகக் கூறப்பட்டுள்ளது . ரசம் ( மெய்ப்பாடு ) தொனி, 
குறித்த பல பிறந்த ஆய்வுக் கொள்கைகளும் உள்ளன . 


நாடகங்கள் பத்து வகைப்படும் . பிரகரணம் , பாணம் , 
பிரஹசனம் , டிமம் , வியாயோகம் , சமவகாரம் , வீதி , அங்கம் , 
ஈஹாமிருகம் , நாடகம் என்பவை அவை . 


வட மொழி நாடகங்கள் பெரும்பாலும் இராமாயணம் , 
மகாபாரதம் , பிருகத்கதை ( பெருங்கதை ) ஆகிய முப்பெரும் 
இதிகாச காவியங்களிலிருந்தும் , பாகவதம் போன்ற 
புராணங்களிலிருந்தும் கதையோ , அல்லது பாத்திரமோ 
தேர்ந்தேடுத்து , ஒருசில மாற்றங்களைச் செய்து ,, 
பாத்திரப்படைப்புக்கு மெருகூட்டி கவிநயத்துடன் 
அமைந்திருக்கும் . புத்தர் ஜாதகக் கதைகளிலிருந்தும் ஒருசில 


3 


நாடகங்கள் அமைந்துள்ளன. 


நாடகங்கள் தோற்பாவைக் கூத்த லிருந்து 
உருவானதென்பர் . பாவையை நூல் கயிறு கொண்டு 
இயக்குவர். நூல் கயிறு சூத்திரம் எனப்படும் வட மொழி 
நாடகங்களில் முதலில் முன்னுரைப் பகுதியாக வரும் 
உரையாடலில் சூத்திரதாரன் ( இயக்குநர் ) வருவது மரபு . 
இயக்குநருக்கு சூத்திரதாரன் ( நூற்கயிறை தரித்த வர் ) என்ற 
பெயர் வருவதற்கு இதுவே காரணமாகும் . 


வட மொழியில் நூற்றுக்கும் மேற்பட்ட சிறந்த 
நாடகங்கள் உள்ளன . எனினும் அவற்றிலும் தேர்தெடுத்த படத்து 
நாடகங்களை குறிப்பிடுவதானால் , அவை இலை : 


1 . 
2 . 
3 . 


5 . 
6 . 
7 . 
8 . 

9 . 
10. 


சாகுந்தலம் 
பிரதிமா நாடகம் 
குந்தமாலா 
உத்தரராமசரிதம் 
நாகானந்தம் 
மிருச்சகடிகம் 
முத்ராராட்சசம் 
வேணீசம்ஹாரம் 
பாலராமாயணம் 
பிரபோதசந்திரோதயம் - 


காளிதாசன் 
UITS NOT 
திங்நாகர் 
பவதி 
ஸ்ரீஹர்ஷர் 
சூத்ரகர் 
விசாகர்த்தர் 
பட்டநாராயணர் 
ராஜசேகரன் 
கிருஷ்ணமிசிரன் 


இவை தவிர முராரியின் அனர்க்கராகவும், பவபூதியின் 
மாலதி மாதவம் , பேதாந்ததேசிகரின் சங்கல்ப சூரியோதயம் , 
கி.பி. 9 ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்த ஜூனுமந்நாடகம் , 
ராஜசேகரினின் பிராகிருத நாடகமாகிய கற்பூரமஞ்சரி, 
சக்திபத்திரனின் ஆச்சரிய சூடாமணி , ஆகியனவும் புகழ்பெற்ற 


4 


நாடகங்களாகும் . மேற்குறிப்பிட்டபடி வடமொழி 
நாடகங்களில் மிகச் சிறந்த இடத்தைப் பெற்ற நாடகம் 
திங்நாகரின் குந்தமாலா என்ற நாடகமாகும் . 


திங்நாகர் 


இந்த புகழ் மிக்க நாடகத்தை இயற்றியவர் திங்நாகர் 
என்னும் கவிஞராகும் . இந்நூலாசிரியர் பெயர் குறித்தும் , 
காலம் குறித்தும் பல்வேறு முரண்பட்ட ஆய்வுகள் 
நடந்துள்ளன. மைசூர் அரண்மனைப் பிரதியில் திங்நாகர் 
என்றும் தஞ்சாவூர் அரண்மனை பிரதியில் தீரநாகர் என்றும் 
உள்ளது . நாட்டியதர்ப்பணம் எனும் நூலில் வீரநாகர் என்றும் 
சதுக்திகர்ணாமிருதம் எனும் தொகை நூலில் ரவிநாகர் என்றும் 
உள்ளதாகத் தெரிகிறது . எனினும் ஆய்வாளர்கள் முடிவாக 
இந்நூலாசிரியர் பெயர் திங்நாகர் என்றே கூறியுள்ளார்கள் . 


திங்நாகர் பௌத்தமத 

ஆச்சாரியராவார் . 
காஞ்சிபுரத்தருகே சிம்ஹவக்த்ரம் எனும் ஊரில் பிறந்தவர். 
இவ்வூர் செங்கல்பட்டு மாவட்டம் காஞ்சிபுரம் வட்டத்தைச் 
சேர்ந்த சீயமங்கலம் என்று பேரறிஞர் மயிலை -சீனி. 
வேங்கடசாமி அவர்கள் குறிப்பிட்டுள்ளார்கள் . 


திங்நாகர் அந்தணர் குலத்தில் பிறந்தவர் . 
காஞ்சியிலிருந்து மேற்படிப்புக்காக நாளந்தா சென்றார் . புகழ் 
மிக்க பௌத்த ஆசாரியராகிய வசுபந்துவின் சீடராகத் 
திகழ்ந்தார் . இவரது காலம் ஐந்து அல்லது ஆறாம் 
நூற்றாண்டின் முற்பகுதி ஆகும் . 

தருக்க நூற்புலமை மிக்க திங்நாகர், வடமொழியில் 
நியாயப்பிரவேசம் , நியாயதுவாரம் எனும் இரண்டு 
அளவைநூல்கள் இயற்றியுள்ளார் . நியாயப்பிரவேசம் - 
திங்நாகரின் சீடர் சங்கரஸ்வாமி எழுதியதாகும் என்று ஒரு 
கருத்துள்ளது . இந்நூல் சீனமொழியில் பரமார்த்த ( 557-569 ) 


5 


என்பவரால் மொழி பெயர்க்கப்பட்டுள்ளது . பரமார்த்த 
திங்நாகரின் பிற நூல்களையும் சீன மொழியில் மொழி 
பெயர்த்துள்ளார் . திங்நாகரின் பிற பௌத்த தத்துவநூல்கள், 
பிரமாண சமுச்சயம் , ஹேதுசக்ர, பிரமாண சமுச்சயவிருத்தி , 
ஆலம்பனபரீட்சாவிருத்தி , திரிகால பரீட்சா முதலியன தருக்கப் 
புலமை சான்ற நூல்களாகும் . 


இவரது மற்றொரு சீடர் நாளந்தா பல்கலைக்கழகத் 
தலைமைப் பேராசிரியராகத் திகழந்த தருமபாலர் ஆகும் . 
தருமபாலர் காஞ்சிபுரத்தைச் சார்ந்த அமைச்சர் ஒருவரின் 
குமாரர் ஆவார் . கி.பி.ஐந்து , ஆறு , ஏழாம் நூற்றாண்டுகளில் 
பௌத்தப் பேராசிரியர்கள் பலரும் தமிழ்நாட்டினரே யாதலின் 
திங்நாகர் தமிழ் நாட்டினரே யாவர் . திங்நாகர் நூல்கள் 
திபேத்திய மொழியிலும் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளன. 


இத்தகு பெரும் புகழ் வாய்ந்த பௌத்த ஆசாரியராகிய 
திங்நாகர் தான் பௌத்த மதந்தழுவுதற்கு முன்பு குந்தமாலா 
நாடகத்தையும் படைத்தார் என்று அறிஞர்கள் கருதுகின்றனர் . 
பௌத்த திங்நாகர் வேறு , குந்தமாலா ஆசிரியர் வேறு 
என்பாரும் உளர் . 


திங்நாகர் மாகாகவி காளிதாசரின் சமகாலத்தவர் 
என்றொரு கருத்தும் உள்ளது . காளிதாசனின் காலம் 
கி.மு. இரண்டாம் நூற்றாண்டிலிருந்து கி.பி. ஆறாம் 
நூற்றாண்டு வரை ஆய்வாளர்கள் முரண்பட்ட கருத்தைக் 
கூறுவர் . பொதுவாக கி . பி . நான்காம் நூற்றாண்டைச் 
சேர்ந்தவர் என்பதே பெரும்பாலோர் ஏற்றுக் கொண்ட காலம் 
ஆகும் . கி.பி. முதல் , இரண்டாம் நூற்றாண்டினர் என்பாரும் 
உளர் . 


காளிதாசனின் புகழ்மிக்க மேகதூதத்தில் ஒரு சுலோகம் 
வருகிறது . அச்சுலோகத்துக்கு உரை எழுதிய மல்லிநாதர் ( 14 
ஆம் நூற்றாண்டு ) காளிதாசருக்குப் போட்டியாக திங்நாகர் 


6 


இருந்தார் என்று குறிப்பிடுகிறார் . அவருக்கு முன்பிருந்த 
உரையாசிரியராகிய தட்சிணாவர்த்த நாதர் என்பவரும் இதே 
கருத்தைக் கூறுவதாலும் இக்கருத்து ஏற்புடையதாகக் 
கருதுவர் . இவர்கட்கு முன்பிருந்த உரையாசிரியராகிய 
வல்லபதேவர் ( 10 ஆம் நூற்றாண்டு ) இச்சுலோக உரையில் 
இக்கருத்தைக் குறிப்பிடவில்லை. 


மேகதூதத்தில் அச்சுலோகம் இது . 


அத்ரே : ஸ்ருங்கம்ஹாதிபவன: 

கிமிஸ்விதித் யுன்முக்பிர் 
த்ரஷ்டோத்ஸாஹஸ் சகித சகிதம் 

முன்தஸித்தாங்க னாபி : 
ஸ்தானாத ஸ்மாத் ஸரச நிசுலா 

து தபதோங்முக கம் 
திங்நாகானாம் பதி பரிஹான் 
ஸ்தூல ஹஸ்தாவலோன் . 

- மேகதூதம் - 14 


இதன் கருத்தாவது 

காற்றானது மலைச் சிகரத்தை எடுத்துக் 
கொண்டு வருகிறதோ என்று தலை நிமிர்த்திய பேதையராகிய 
சித்தமகளிர் அச்சத்துடனும் , உற்சாகத்துடனும் பார்க்கப் 
பெற்றவனாக , பசுமை நிறைந்த நொச்சிச் செடிகள் உடைய 
இவ்விடத்திலிருந்து வழியில் திசையானைகளின் பருத்த 
துதிக்கைகளின் செருக்கைத் தவிர்த்து வடதிசை நோக்கி 
வானத்தை நோக்கி எழுந்து செல்வாயாக இச்சுலோகத்தின் 
இறுதியில் வரும் நிலை ( நொச்சி ) திக்நாகானாம் 
( திக்கஜங்கள் ) என்ற சொற்கள் மறைமுகமாக நிசுல என்று 
கவிஞரையும் , திங்நாகர் என்ற பேராசிரியரையும் குறிப்பதாக 
தட்சிணாவர்த்தர், மல்லிநாதர் ஆகிய உரையாசிரியர்கள் 
குறிப்பிட்டுள்ளனர் . தட்சிணாவர்த்தர் கூறுவதாவது . 


7 


சரஸ நிசுலாதித்யதர நிருலபதே ன நிசுலாபி 

தானா: கஸ்சன சுவிர்விவஷித : 
திக் நாகானாம் - அனேனதிக்நாக இதி கோப்யாசார்ய : 

காளிதாஸ ப்ரபந்தா னன்யத்ரோகாங்தோ அயமர்த்த 
இதிஸ்தூல ஹஸ்தாபினயைர்தூ ஷயதி 

மேகோ கதேள வ.யாரேஜனகவிருபாலப 4 த 


மல்லிநாதர்கூ றுபதாவது 


அத்ரேத மப்யர்த்தான்தரம் த்வனயதி. 
ரஸிகோ நிசுலா நாம மறாகவி காளிதா 
சஸ்ய சஹாத்யாயி பாபாதிதானாம் 
காளிதாதாஸப்ரபந்த தூஷணாணனாம் 
பரிஹர்தாயஸ்மின்ஸ்தானே........ 
தஸ்மாத் ஸ்மதானாதுதங்கே - நிர்தோஷத் 
வாதுன்னத முக ஸ்ன்பதி - லாரஸ்பத 
மார்கே . திக்நாகானாம் - திக் நாகாசார் 
யஸ்ய காளிதாசப்ரதி பக்ஷஸ்ய - 


இவ்வுரைகளின் கருத்தாவது . 


நிசுல என்ற பெயரில் ஒரு கவிஞனைக் குறிப்பிடுகிறார் . 
என்றும் திங்நாக ஆச்சாரியரைக் குறிப்பிடுகிறார் என்றும் 
தட்சிணாவர்த்தர் கருத்து . 


நிசுல என்ற கவிஞர் காளிதாசருடன் படித்த நண்பர் 
என்றும் காளிதாசரின் நூல்களைக் குற்றம் கூறிய எதிரியாகிய 
திங்நாகாச்சாரியர் என்பதன் திமிர் பிடித்த கையினால் எழுதும் 
குற்றங்களைத் தவிர்த்து இலக்கிய வழியில் தம்மேக சந்தேச 
காவியம் திகழ்வதாகவும் - ( மறைபொருளாக அமைத்து 
இக்கவிதை அமைந்துள்ளது என்பது மல்லிநாதர்கருத்து . 


காளிதாசரின் சமகாலத்தவர்திங் நாகர் என்பது குறித்து 


8 


முரண்பட்ட கருத்துக்கள் உள்ளன . திக்நாகர் ஐந்தாம் 
நூற்றாண்டைச் சேர்ந்தவர் என்றும் காளிதாசர் நான்காம் 
நூற்றாண்டைச் சேர்ந்தவர் அல்லது அதற்கும் முன்புள்ளவர் 
என்றுகருதப்படுகிறது . எனினும் காளிதாசருக்கு இணையான 
கவிஞரும் அறிஞருமான திங்நாகர் இருந்தார் என்பதில் 
ஐயமில்லை. 


ஹனுமன் நாடகம் என்ற புகழ்மிக்க வடமொழி நாடகம் 
ஒன்றுள்ளது . இதில் பிற கவிஞர்களது கவிதைகள் 
தொகுக்கப்பட்டுள்ளது தெளிவு . இந்நாடக ஆசிரியர் 
யாரென்று தெரியவில்லை . ஹனுமானே வான்மீகிக்குப் 
போட்டியாக எழுதியதாகவும் , 

வான்மீகி 

கேட்டுக் 
கொண்டதற்கிணங்க அந்நாடக நூலை கடலில் மறைத்து 
விட்டதாகவும் போஜ மன்னன் அதைக்கண்டெடுத்ததாகவும் 
கதை வழங்குகிறது . இந்நூலில் பவபூதி , முராரி , ராஜசேகர் 
போன்றவர்களின் கவிதைகளும் உள்ளன . திங்நாகரின் 
கவிதையும் உள்ளது . த்யூதேபன:ப்ரணய கேளிஷூ என்று 
தொடங்கும் நான்காம் அங்கம் இருபதாவது சுலோகம் அதில் 
உள்ளது . ஹனுமந் நாடகம் எட்டாம் நூற்றாண்டைச் 
சேர்ந்ததாகும் . ஆதலின் அதற்கு முன்னைய படைப்புத்தான் 
குந்தமாலா என்பதில் ஐயமில்லை . 


குந்தமாலாவும் உத்தர ராமசரிதமும் 


குந்தமாலா சீதையின் வனவாசத்தையும் இராமனின் 
பிரிவுத்துயரையும் கூறும் நாடகமாகும் . இதேகதைப்பொருள் 
கொண்ட மற்றொரு சிறந்த நாடகம் பவபூதியின் உத்தரராம 
சரிதமாகும் . குந்தமாலா எளிமையும் இனிமையும் உடைய 
நடையில் படைக்கப்பட்ட நாடகம் . உத்தர ராம சரிதம் 
பாண்டித்தியம்மிக்க செறிவும் ஆழமும் உடைய நடையுடைய 
நாடகம் . இவ்விரு நாடகங்களையும் ஒப்பிட்டுப் பார்த்து பல 
விமரிசனங்கள் எழுதப்பட்டுள்ளன . அத்துடன் திங்நாகர் 
முதலாமவரா ? பவபூதி முதலாமவரா ? யார் யாரைப் 


9 


பின்பற்றினார்கள் ? அவர்களது காலம் யாது என்பன குறித்து 
ஆய்வுகள் பல உள்ளன . சிலர் திங்நாகரின் குந்தமாலாவே 
முதற்படைப்பு என்பர் . சிலர் பவபூதி உத்தர ராம சரிதமே 
முதற்படைப்பு என்பர் . ஆதலின் இங்கு உத்தர ராம சரிதம் 
குறித்தும், பவபூதி குறித்தும் தெளிவாக அறிந்து கொள்வது 
இன்றியமையாதது . 

வடமொழி இலக்கிய உலகில் 
காளிதாசனுக்கு அடுத்துக்கூறப்பெறும் பெருங்கவிஞர் 
பவபூதியாகும். 


பவபூதி உத்தரராமசரிதம் , மகாவீரசரிதம் , மாலதிமாதவம் 
எனும் மூன்று சிறந்த நாடகங்கள் இயற்றியுள்ளார் . முன்னிரு 
நாடகங்கள் இராமாயணத்தைச் சார்ந்தவை . மாலதி மாதவம் , 
பெருங்கதையினைச் சார்ந்தது . சோமதேவரின் 
கதாசரித்சாகரம் க்ஷேமேந்திரனின் பிருகத்கதாமஞ்சரி , 
பாணரின் காதம்பரியிலிருந்து இக்கதையை 
உருவாக்கியிருக்கலாம் . 


ஸ்ரீகண்டபதலாஞ்சனபவபூதிர்நாம என்று தன்னைக் 
குறிப்பிட்டபடியால் இயற்பெயர் ஸ்ரீகண்ட என்றும் சிறப்புப் 
பெயர்பவபூதி என்றும் கூறுவர். 


பவபூதி விதர்ப்பதேச பத்மபுரத்தைச் சார்ந்தவர் . இது 
நாகப்பூர் அருகே பீகார் பகுதியைச் சேர்ந்த இடம் என்பர் . 
உத்திரராம சரித உரையாசிரியர் கலாசியாமன் இவரைத் 
தென்னாட்டவர் என்று கருதுகிறார் . குமாரிலபட்டரின் 
ஸ்லோகவார்த்திகம் என்னும் மீமாம்கா சாத்திர நூலுக்கு 
உரை எழுதிய உம்பேகர் என்பவரும் பலபூதியும் ஒருவரே 
என்றொரு கருத்து உண்டு . பவபூதி மகாராஷ்டிரர் என்றும் 
ஆந்திரர் என்றும் கூறப்படுகிறது . 


கன்யா குப்ஜ அரசனாகியயசோவர்மனின் அவையில் 
பவபூதி இருந்தார். இம்மன்னனின் ஆட்சிக்காலம் கி.பி. 
725-750 

ஆதலின் பவபூதியின் காலம் எட்டாம் 


10 


நூற்றாண்டாகும் . 


உத்தரராம சரிதமும் குந்தமாலாவும் பலவிதத்தில் 
ஒற்றுமையுள்ள நாடகங்கள் குந்தமாலாவில் சீதையைக் 
காட்டுக்கனுப்பிய இராமன் , சில காலம் கழித்து வால்மீகி 
ஆசிரமப்பகுதிக்கு வருகிறான் . கங்கைக் கிளைநதியாகிய 
கோமதியாற்றின் கரையில் இலக்குமணனுடன் 
இருக்கும்போது அந்த ஆற்றின் துறையில் வெள்ளத்தில் 
மிதந்து வரும் ஒரு முல்லைப்பூ மாலையைக்( குந்தமாலா ) 
கண்டு இலக்குமணன் அதை எடுத்து வந்து இராமனிடம் 
காட்டுகிறான். அப்பூமாலையின் நேர்த்தி கண்ட இராமன் இது 
சீதை கட்டியது போலிருக்கிறது என்று கருதுகிறான் . 
அதன்பின் அப்பூமாலை எங்கிருந்து வருகிறது என்று 
மேல்நோக்கிச் சென்று வால்மீகி ஆசிரமத்தை யடைகிறான் . 
அப்போது சீதை அவன் கண்களுக்குப் புலப்படாதவாறு 
மறைந்திருந்து காண்கிறாள் . இராமனின் பிரிவுத் துயரை 
உணர்கிறாள் . இந்த உணர்ச்சி மிக்க கட்டத்தை திங்நாகர் 
அற்புதமாக 

கருணை ரசம் ததும்ப வருணித்துள்ளார் . 
இச்சம்பவத்தின் அடிப்படையிலேயே இந்நாடகத்துக்கும் 
குந்தமாலா ( முல்லைப்பூமாலை ) என்றும் பெயரிட்டுள்ளார் . 
உத்தரராம சரிதத்திலும் இராமனுக்குப் புலப்படாதவாறு சீதை 
இருந்ததாக உணர்ச்சி மிக்க பிரிவுத் துயரின் நிகழ்ச்சிகளை 
விவரிக்கும் கதையமைப்பினை பவபூதியும் புனைந்துள்ளார். 
வால்மீகி உத்தரராமாயணத்தில் சீதை இராமனைச் சந்தித்ததும் 
மண்மகள் ஆதலின் நிலத்துட் புகுந்து மாய்கிறாள் . ஆனால் 
குந்தமாலாவில் சீதையும் இராமனும் மீண்டும் சந்தித்தபின் 
கலந்து இன்புறுவதாகக் கதை புனையப்பட்டுள்ளது . அது 
போன்றே உத்தரராமசரிதத்திலும் சீதையும் இராமனும் மீண்டும் 
சந்தித்தபின் கலந்து இன்புறுவதாகக் 

கதை 
புனையப்பட்டுள்ளது . அது போன்றே உத்தர ராம சரிதத்திலும் 
சீதையும் இராமனும் மீண்டும் கூடி மகிழ்ந்து வாழ்ந்ததாகக் 
கதையை இன்பியல் நாடகமாகவே முடித்திருக்கிறார் . 
பல்வேறு உரையாடல்கள் , சொல்பிரயோகங்களிலும் 


11 


ஒப்புமைகள் இவ்விரு நாடகங்களிலும் காணப்படுகின்றன. 
இது குறித்து பல அறிஞர்கள் விரிவாக எழுதியுள்ளனர் . 
நடையிலும் கதையமைப்பிலும் இரு கவிஞர்களும் தத்தம் 
கைவண்ணங்களைக் காட்டி சிறு சிறு மாற்றங்கள் 
செய்துள்ளனர் . பொதுவாக குந்தமாலாவின் தாக்கம் 
உத்தரராமசரிதத்திலும் உண்டு என்றே பல அறிஞர்கள் 
நிர்ணயித்துள்ளனர். உத்தரராமசரிதத்தைத் தெலுங்கில் மொழி 
பெயர்த்த நேலருராமதாசய்யங்கார் அவர்கள் தம் விரிவான 
முன்னுரையில் குந்தமாலாவுக்குப் பின் 

வந்ததே 
உத்தரராமசரிதம் என்பதை விளக்கிக் காட்டி ஒப்புமைப் 
பகுதிகளையும் காட்டியுள்ளார் . குந்தமாலா நாடகத்தினைப் 
பிற்காலக் கவிஞர்கள் பலரும் பாராட்டியுள்ளனர் . 
போஜதேவர் தமது சிருங்காரப்பிரகாசிகா என்ற நூலில் 
த்யூதே பண : சிருங்கார கேளிவூ என்ற சுலோகத்தை 
எடுத்துக்காட்டியுள்ளார் . சாஹித்யதர்ப்பணம் எனும் நூலைப் 
படைத்த விசுவநாதர், காவ்ய காமதேனு எனும் நூலைப் 
படைத்த பகுரூபமிஸ்ரர் முதலியவர்கள் குந்தமாலா நாடகச் 
சுலோகங்களை எடுத்துக்காட்டுகளாகக் கையாண்டுள்ளனர் . 
குந்தமாலா, உத்தரராமசரிதம் போன்றே மிகு புகழ் பெற்ற 
நாடகமாகும் . கல்கத்தா- சமஸ்கிருதகலாசாலைவெளியீடாக 
காளிகுமாரதத்தாவின் ஆங்கில மொழி பெயர்ப்புடன்கூடிய 
நூல் 1964 ல் வெளிவந்துள்ளது . ஜகதீசசாஸ்திரி அவர்கள் 
சமஸ்கிருத வியாக்கியானத்துடன் வேதவியாச , பாசமீ 
பண்டிதர் ஆங்கிலதில் மொழி பெயர்த்து 

பெயர்த்து 1932 ல் 
வெளிவந்துள்ளது . 

பஞ்சாப் பல்கலைக் கழகத் 
துணைவேந்தராக இருந்த ஏ.சி.கவுல்னர் அவர்கள் 
ஆங்கிலத்தில் மொழி பெயர்த்துள்ளார் . தெலுங்கில் 
கட்டிடலட்சுமி நரசிம்ம சாஸ்திரி அவர்களும் டாக்டர் டி . 
கோடீஸ்வரராவ் அவர்களும் மொழி பெயர்த்துள்ளனர் . 
மற்றும் புலுசு வேங்கடேஸ்வர்லு , ஆகுல ராம சர்மா , 
கோருகந்து சத்யநாராயணசர்மா ஆகியோரும் மொழி 
பெயர்த்துள்ளனர் . காளிதாசருக்கும் முற்பட்டவராகக் கருதப் 
பெறும் பாசரின் நாடகங்கள் பதின்மூன்றும் திருவனந்தபுரம் 


12 


அரண்மனை நூலகத்தில் மட்டுமே கிடைத்தன . அவற்றை 
கணபதி சாஸ்திரிகள் 1912 - ல் கண்டெடுத்து வெளியிட்டார் . 
அதுபோலவே குந்தமாலா நாடகமும் தஞ்சாவூர் அரண்மனை 
சரசுவதிமகால் நூலகத்திலிருந்து தான் கிடைத்தது . அதனை 
முதன்முதலில் மானவல்லி ராம கிருஷ்ணகவி 1923 - ம் ஆண்டு 
கிரந்தலிபி , தெலுங்கு லிபி சுவடிகளைக் கொண்டு 
வெளியிட்டார் . அதன்பிறகு தான் இந்த ஒப்பற்ற நாடகம் 
வெளிஉலகுக்குத் தெரியவந்தது . 


தஞ்சை சரசுவதி மகால் 

நூலகத்திலிருந்து 
கண்டெடுக்கப்பட்ட குந்தமாலா நாடகம் இதே நூலக 
வெளியீடாகத் தற்போது அதன் தமிழாக்கம் வெளிவருவது 
பொருத்தமுடையதாகும் . 


இவ்வரிய நூலைத் தமிழாக்கம் செய்வித்து வெளியிட 
அனுமதி அளித்த தஞ்சை மாவட்ட ஆட்சித் தலைவர் மற்றும் 
சரசுவதி மகால் நூலக இயக்குநர் டாக்டர் மு . இராசாராம் , 
இ.ஆ.ப., அவர்களுக்கும், சரசுவதி மகால் நூலக நிருவாக 
அலுவலர் திரு . சாமி . சிவஞானம் அவர்களுக்கும், பதிப்புத் 
துறை மேலாளர் திரு . அ . பஞ்சநாதன் அவர்களுக்கும் , 
தெலுங்குமொழிப் பண்டிதர் திரு . என் . விஸ்வநாதன் 
அவர்களுக்கும் , வடமொழிப் 

பண்டிதர்கள் 
திரு . என்.ஸ்ரீநிவாசன் மற்றும் திருமதி எஸ் . இராஜலட்சுமி 
அவர்களுக்கும் , தமிழ்த்துறைப் பண்டிதர்கள் திருமதிச திலகம் 
அவர்களுக்கும் , திரு . ய . மணிகண்டன் அவர்களுக்கும் 
இந்நூலை ஒளி அச்சுக் கோப்பு மற்றும் ஒளி அச்சு செய்த 
திரு . க.பத்மனாபன் அவர்களுக்கும் என் நன்றியைத் 
தெரிவித்துக்கொள்கிறேன் . 


நாள் : 26.3.2000 
தஞ்சை. 


மு.கு. ஜகந்நாதராஜா . 


குந்தமாலா 


இந்திரன் மனிமுடி மந்தார மாலைப் 
பூந்தேன் அளைந்த புனித முடைய , 
பந்தகக் கடலைப் பருகும் ஏரம்பன் 
சந்த மலதடித் துகள்பணி வோமே ! 


( வாழ்த்து முடிவில் இயக்குநன் வருகிறான் ) 


இயக்குநன் : 

பக்குவமுடைய உள்ளொளியாகிய தவப்பிழம்பு 
மேலெழுந்து சுடர் போலப் பரந்தது போன்றும் , கங்கை 
நீரலைகளும் பாம்பும் வசிக்கும் புற்றும் திருமகளும் 
போன்றுள்ளதும் , மாலையில் , நனைந்த தாமரைத் தண்டின் 
குளுமையும் மென்டைமயுமுடைய பிறைமதி சூடியதும் 
இளஞ்செஞ்சுடர் வண்ணப் பொலிவுடையது மாகிய 
சிவபெருமான் செஞ்சடை நம்மைக் காக்குமாக ! 


அரளாபுரியில் வசிக்கும் கவிஞன் திங்நாதனின் 
படைப்பாகிய குந்தமாலா என்னும் ( நாடகத்தை :) நடித்துக் 
காட்டு மாறு அவையோர் பணித்துள்ளார்கள் . 


ஆகையால் , நாடக அரங்கேற்றத்திற்குத் துணை 
புரியுமாறு ஆரியை ( ஐயை ) யை அழைத்து அரங்க ஏற்பாடுகள் 
செய்கிறேன் . 

[திரையில் ] ஆரியே ! ( அம்மா ) இங்கே ! இங்கே 
இறங்குக 
இயக்குநன் : 

யார் 

-ஆரியையை 
அழைப்பதில் எனக்குத் துணை நிற்பதாகத் தெரிகிறது ! 

( பார்த்து ) அடடா! அந்தோ ! மிகவும் இரங்கத் 
தகுந்ததாயிருக்கிறது ! 


அடே 


2 


இலங்கை வேந்தன் பவனத்தில் நெடுநாள் 
இருந்தாள் என்பதற்காக , உலக நிந்தைக்குப் பயந்து 
இராமனால் ஊரைவிட்டு வெளியேற்றப் பட்ட நிறை 
கர்ப்பிணியாகிய சீதையை வனத்தில் விட வந்த 
இலட்சுமணன் இவன் . 


( செல்லுகிறான் ] 
முன்னுரை ( பிரஸ்தாபனை ) 


குந்தமாலா 
முதல் அங்கம் 


( அப்போது தேரில் ஏறி சீதையும் , லட்சுமணனும் 
தேரோட்டியும் வருகின்றனர் ) 


இலட்சுமணன் : - இங்கே இங்கே இறங்குங்கள் ஆரியே ! 
( அம்மா ) , செறிந்த மரஞ்செடிகொடிகளால் தடைபட்டுத் தேர் 
புகுதற்கரிய கங்கைக் கரைக் காடுகள் இவை : ஆதலின் 
ஆரியே ! இறங்குங்கள்! 


சீதை : - குழந்தை லட்சுமணா ! விரைபரித் தேரினால் நடுங்கும் 
என்னுடலை சரிப்படுத்தி உட்காருவதே பெரும்பாடாயிருக்க 
கீழே இறங்குவதெப்படி ? 
இலட்சுமணன்:- சுமந்திரா குதிரைகளைக் கடிவாளத்தால் 
கட்டுப்படுத்த முயற்சி செய் ! 
சுமந்திரன் : - கட்டுப்படுத்த முயன்றும் கூட இசை நாட்டம் 
உடைய குதிரைகள் மட்டு மீறிச் செல்கின்றன, செவிக்கினிய 
அன்னங்களின் 

மெல்லோசையால் ஈர்க்கப்பட்டு , 
நிலைகெட்டுக் கட்டுமீறிக் குதிரைகள் மிக விரைவாகச் 
செல்கின்றன. 


* பவனத்திலிருந்ததால் இப்போது வனத்திற்கு வரவேண்டியுள்ளது என்ற நயம் காண்க . 


ஆரியன் 

3 
இலட்சுமணன் : - சுமந்திரா ! மிகவிரைவாகச் செல்வதால் 
மேடுபள்ளங்கள் கூடத் தெரியவில்லை , குதிரைகள் தேரைக் 
கங்கையில் வீழ்த்தி விடலாம் , ஆகையால் முழுமூச்சுடன் 
முயன்று நிறுத்துக 
சுமந்திரன் :- ( கடிவாளக் கயிற்றை இழுத்துப் பிடிக்கிறான் ] 
இலட்சுமணன் : - * இதோ! 

தோ ! தேர் நின்றது , தேவி 
இறங்குவீராக ! 
சீதை : - [ இறங்கி மெல்ல நடக்கிறாள் ] 
இலட்சுமணன் : - சுமந்திரா ! நெடுந்தொலைவு வந்ததால் 
குதிரைகள் களைத்துப் போயின , அவற்றை இளைப்பாறச் 
செய் 
சுமந்திரன் : - ஆணைப்படியே ! [ தேரை ஓட்டிச் செல்கிறான் ] 
( அய்யன் ) அன்று - அரசனால் கட்டளையிடப் 
பட்டிருக்கிறேன் , வத்ஸ வக்ஷ்மணா! இராவணன் 
பவனத்தில் இருந்ததால் தேவி சீதையின் கற்பினைக் 
குறித்துப் பலர் பலவிதமாக விமரிசித்துப் பழி தூற்றிப் பேசிக் 
கொள்கின்றனர் , சீதையின் பொருட்டு சரத்கால சந்திரனைப் 
போன்ற தூய இக்ஷ்வாகு குலத்தின் பெருமைக்கு இழுக்கு 
ஏற்பட விடமாட்டேன் , சீதையும் என்னிடம் 
கர்ப்பிணிகட்கியல்பான ஆசை ( வயா ) யால் கங்கை 
காட்சியைக் கோரினாள் . ஆகையால் நீ அவளைகங்கையைக் 
காண அழைத்துச் செல்வது போலச் சென்று , சுமந்திரனுடன் 
தேரில் கொண்டுபோய் - காட்டில் எங்கேனும் விட்டு விடு 


இலட்சுமணன் , தேர் ஓடும் போதே சீதையை இறங்குமாறு முதலில் கூறியது 
அவனது மனக் குழப்பததைக் காட்டுகிறது , 


4 


என்று பணிக்கப்பட்டுள்ளேன் . நானும் உறவினன் என்ற 
முறையில் ஐயம் சிறிதுமின்றி நம்பிவந்த தேவியை, வளர்த்த 
மானை வதைக்குமிடத்திற்குக் கொண்டு செல்வது போல 
வனத்திற்கு அழைத்து வந்துள்ளேன் . 
சீதை : - குழந்தாய் ( வத்ஸ ) லட்சுமணா! நிறைமாத கர்ப்பச் 
சுமையால் கால்கள் தள்ளாடுகின்றன. ஆகையால் முன்வந்து 


புனித கங்கை இன்னம் எவ்வளவு தூரத்தில் இருக்கிறதென்று 
பார்த்துச் சொல் . 
இலட்சுமணன் : - இதோ புனித கங்கைக் கருகிலேயே 
வந்துவிட்டோம் . சிறிது பொறுத்துக் கொள்ளுங்கள் சேர்ந்து 
விட்டோம் . 


தாமரைப் பூக் காட்டின் பூந்தாதினை அளாவி , மிக 
இனிய அன்னங்களின் ஓசையைக் கொணர்ந்து குளிர்ந்த 
அலை நீர்த்துளிகள் சிதறி வரும் கங்கைக் காற்று , தங்களை 
வரவேற்று உபசரிப்பது போல மெல்லத் தவழ்ந்து 
வீசி வருகிறது . 


சிலதை : - [ பரிசம் அடைகிறாள் ] 


தாயின் மென் கரங்கள் தழுவுவது போல , இனிய 
தளிர்ந்த கங்கை நீரலைக் காற்று , தழுவலால் , களைப் போடு 
கூடப் பாவங்களும் களைந்து போய்விட்டது . எனினும் , 
உ -ந்தும் குதூகலத்தால் , கங்கையைக் காணும் வேட்கை 
மிகுகின்றது : 

ஆதலின் களைத்துப் போன நான் 
இறங்கத்தகுந்த துறையைக் காட்டுவாயாக ! 
இலக் : - ( காட்டி . ] மனித சஞ்சாரமதிக மின்மையால் 
இவ்விடம் இறங்குவதற்குக் கடினமாக இருக்கிறது . 
ஆகையால் கால் ஊன்றி வைத்து பார்த்து வாருங்கள் . வலது 
கரத்தால் வானீரக் கொடியிணைப் பற்றி , இடது கரம் 
முழங்காலில் ஊன்றி என் அடிமேல் அடிவைத்து மெல்ல 
மெல்ல இப்போது என் பின்னே வாருங்கள் அம்மா! 


5 


சீதை : - ( சொன்னபடியே இறங்கி ) குழந்தாய் ! மிகவும் 

களைத்துப் போனேன் . இம் மர நிழலில் சிறிது நேரம் 
அமர்ந்து இளைப்பாறிக் கொள்கிறேன் . 


இலக் : - தேவியின் திருவுளப்படியே 


சீதை : - [ அமர்ந்து ஓய்வுகொள்கிறாள் ) 
இலக் : - அலைகள் நீர்த்துளிகளை எறியக் குளிர் காற்று 
வீசுகிறது . 

இனிய குரல் எடுத்து அன்னங்கள் 
இசைபாடுகின்றன. இந்நிழல் , தோழரைப் போல மார்புறத் 
தழுவி இன்புறுத்துகிறது : இவ்வனம் ஆட்கள் 
இல்லாவிட்டாலும் கூட பரிசனங்கள் ( குற்றேவலர்கள் ) 
போலவே உபசரிக்கின்றது . 
சீதை : - குமரன் சொல்லியது போல உறவினர்களுக்கிடையே 
இருப்பது போல என் மனம் மிகவும் மகிழ்ச்சியுறுகிறது . 


இலக் : - ( தனக்குள் ) தேவி களைப்பாறி நலமுடன் 
அமர்ந்துள்ளாள் , உண்மை நிலையைச் சொல்வதற்கு இது 
தான் ஏற்ற தருணம் . (வெளிப்படையாக ] [துணிந்து காலில் 
வீழ்ந்து வணங்கி ] நிரந்தரப் பிரிவுத்துன்பத்திற்குரியவனாகிய , 
லட்சணமில்லாத லட்சுமணன் விண்ணப்பிக்கின்றேன் : 
மனதைதிடப்படுத்திக் கொள்ளுங்கள் . 


சீதை : - ( முழுபரபரப்புற்று ] அண்ணல் நலந்தானே ? 


இலக் : - ( காட்டைக் காட்டி ] இந்தநிலையில் அண்ணலுக்கு 
நலம் எவ்விதம் கிட்டும் ? 


கைகேயி 


மீண்டும் 


வனவாசத்திற்கு 


சீதை : - தாய் 
ஆணையிட்டாளா ? 


இலக் : - வனவாசத்திற்கு ஆணையிடப்பட்டுள்ளது . ஆனால் 
மீண்டும் தாயால் அல்ல . 


( 


சீதா : - பின் யாரால் மீண்டும் ஆணையிடப்பட்டது . 


இலக் : - அண்ணலால் தான் ! 


சீதா : - எப்படி ஆணையிட்டார் ? 


இலக் : - கண்ணீரை அடக்கிக்கொண்டு ] 
அண்ணலின் 

ஆணையிதுவென்று சொல்லிவிட 
முயல்கின்றேன் . ஆனால் சொற்களோ நெஞ்சிற்புதைந்து 
போய் வெளிவர மறுக்கின்றது . 
சீதா : - என்ன ? எனக்கு வனவாச ஆணையா ? 


இலக் : -தங்களுக்கு மட்டுமல்ல ! தனக்கும் தான் ! 


சீதா : -அதெப்படி ? 


இலக் : - நண்பர்கள் புடை சூழ தனதில்லத்தில் வேள்வி 
செய்து விருந்துண்டு களிக்கும் இனிய இல்லத்தில் 
இருந்தாலும் கூட அண்ணலுக்கும் தங்கள் பிரிவால் 
வனவாசம்தான் . 


சீதை : - குழந்தாய் ! தெளிவாகச் சொல் ! எனது வனவாசம் 
அண்ணல் வனவாசம் என்று சொல்கிறாயே ! 


இலக் : - நிர்ப்பாக்கியவானாகிய நான் வேறென்ன சொல்ல 
முடியும் . ஒழுக்கமும் உயர்பண்புமுடைய அண்ணலால் 
தாங்கள் கைவிடப்பட்டு ள்ளீர்கள் . தங்களை இக் காட்டில் 
விட்டு விட்டு நானும் போக வேண்டும் . 


சீதை : - அந்தோ! அய்யா கோசலாதிபா ! இப்போது என்னை 
வெறுத்து விட்டார்களா ? மயக்கமுறுகிறாள் ] 
இவக் : - [ பரபரப்புடன் ] அந்தோ! இடிபோன்ற கொடி.ய 
பிரிவுச் செய்தியைக் கேட்டதுமே தேவி உயிர் போய்விட்டது . 





( ஆராய்ந்து மூச்சு இருக்கிறது . உய்வதற்குரிய உபாயம் 
ஒன்றும் புரியவில்லை (வருந்துகிறேன் ] ஆச்சரியம் ! 
ஆச்சரியம் ! கங்கை நீர்த்துளிகளின் குளுமையளைந்து 
மெல்லிய காற்றால் எனது தவப்பேற்றால் தேவி , 
மன்னர்மகள் , எப்படியோ உணர்வு வரப் பெற்றாள் ! 


சீதை: - குழந்தாய் ! லட்சுமணா. போய்விட்டாயா , 


இலக் :- இந்த துர்ப்பாக்கியசாலி இங்கேதானிருக்க றேன் 
ஆணையிடுங்கள். 


சீதை : - எந்தப் பழியால் நான் புறக்கானிக்கப்பட்டேன் ? 


இலக் :- தேவியைப் பழிப்பது முண்டோ ? 


சீதை : - அந்தோ ! பாக்கியமற்றவள் நான் ! பழியின்றி யும் 
கைவிடப்பட்டுள்ளேன் ! அவரது செய்தி ஏதேனும் 
உண்டோ? 


இலக் : - உண்டு . 


சீதை : -சொல் ! சொல் ! 
இலக் : -இணையான குலத்தவன் என்றும் , படி சொற்கடவாத 
பாவை என்றும் உயர் குணத்தவள் என்றும் சுகதுக்கங்களில் 
என்றும் இணைபிரியாத கற்புடைச் செல்வி என்றும் நான் 
அறிவேன் , மக்கள் பழிச்சொற்கு பயந்து மட்டுமே , சீதை ! 
உன்னைக் கைவிட நேர்ந்தது ! வேறொரு குற்றமும் இல்லை , 
என்பது அண்ணல் செய்தியாகும் . 


சீதை : - பழிச் சொற்கஞ்சியா ? என்பால் எப்பிழை கண்டு 
பேசுகிறார்கள் ? 
இலக் : - அம்மையிடம் எப்படிச் சொல்வது ? 


8 


முனிவர்களும் திக்பாலர்களும் தெய்வங்களும் அண்ணலும் 
நானும் காண எமக்கு முன்னர் அக்னியில் பரிசுத்தம் 
ஆனீர்கள் . ஆனால் 


சீதை : - ( நாணமுறுகிறாள் ] சொல் என்ன ? 


இலக் : - உலகம் கட்டுப்படாததல்லவா ? 


சீதை : - அக்னிபரிசுத்த வார்த்தையால் விஷயம் புரிகிறது . 
இராவண பவனச் செய்தி மீண்டும் 

என் உள்ளத்தை 
வருத்துகிறது , பெண் என்ற காரணத்தால் சீதையைக் கூட 
உலகம் இப்படிக் கருதுகிறது . என்னே பெண் பிறவி ! 
இப்படிக் கைவிடப் பட்டுள்ளேன் ! உண்மையாகவே 
கைவிடப்பட்டுவிட்டேன் . அண்ணல் கைவிட்டதனாலேயே 
நான் உயிர்துறப்பது தகுந்த தன்று போலும் ! அன்பற்ற , 
அவனைப் போன்ற இந்தக் கருவினைத் காப்பாற்ற வேணும் , 
பழி முள் குத்தும் துயர் வாழ்க்கையைப் பேணுகிறேன் . 


இலக் : - அருளப்பெற்றேன் ( எழுந்து வணங்குகிறான் ) 
அண்ணல் மற்றொன்றும் கூறுமாறு பணித்தான் . 


சீதை : - என்னவோ ? 


இலக் : -தேவி ! நீயே என் உள்ளத்துறையும் இல்லத்தெய்வம் 
ஆகும் . கனவில் வரும் அமளியிடைத் தோழி நீயே ! 
மற்றொரு மனைவியை நினையாத விரதத்திற்கு ஏற்ப , 
வேள்வியின் போதும் உனது 

பிரதிமையையே 
தருமபத்தினியாகக் கொள்வேன் . 


சீதை : - அண்ணலின் இந்தச் செய்தி என் கைவிட்ட துன்பம் 
முழுவதையும் துடைத்தெறிந்து விட்டது . கனவன் பிற 
பெண்டிரை நயந்தால் பெண்களுக்கு ஏற்படும் துயரைப் 


9 


போல * பெண் பிறரை நயத்தால் ஆடவர்க்கு ஏற்படாதன்றோ ? 


இலக் : -மாற்றுச் செய்தியுண்டோ? 


சீதை : - யாருக்கு ? 


இலக்: - அண்ணலுக்கு . 


சீதை : - இப்படியான பிறகும் செய்தியனுப்பவா ? தாயாரிடம் , 
பாதுகாப்பின்றிக் கொடும் விலங்குகளுக்கிடையில் காட்டில் 
வாழும் சீதையை மறந்து விடாமல் அருள்வீராக . என்று நான் 
காலில் வீழ்ந்து பணிந்து கூறியதாகச் சொல்க ! 


இலக் : -ஆணையைச் சிரமேற் கொண்டேன் அண்ணனுக்குச் 
செய்தி யொன்றும் இல்லையா ? 


சீதை : - அருளிலாதவனுக்கு இலட்சுமணன் மூலமாகச் செய்தி 
அனுப்பும் துர்ப்பாக்கியசாலி யாகிவிட்டேன் நான் , நான் 
சொன்னதாக அந்த ஆளிடம் கூறுக . நற்பேறில்லாதவளை 
நினைந்து வருந்தி , வருணாசிரம தரும பரிபாலனக் 
கடமையில் ஆர்வம் இன்றி தன்னைத் தானே வருத்திக் 
கொள்ள வேண்டாம் . சத்தருமத்திலும் ( நல்லறத்திலும் ) 
தன்னுடலைப் பேணுவதிலும் அலட்சியமாக 
இருக்கவேண்டாம் . ( விழிப்புடன் இருக்கவும் ) குழந்தாய் 
லட்சுமணா ! மாமன்னரை நிந்திக்கிறேனா ? 
* இக் கருத்து இந்திய மரபுக்கோ , சீதையின் பாத்திரப் 
படைப்புக்கோ ஏற்றதாக இல்லை . ஹரதத்த சர்மா , 
இக்குறைபாட்டைச் சுட்டிக் காட்டியுள்ளார் . இடைச் செருகலாக 
இருக்கலாம் . எனினும் ஒரு பெண் பிறனை நயந்தால் அவள் 
கணவன் அவளை நீக்கி வேறொரு பெண்ணை மணக்க முடியும் 
ஆதலின் அதிகக் கவலைப்பட மாட்டான் ஆடவன் . ஆனால் 
பெண் ஒரே கணவனுடன் கூடி வாழ வேண்டியவள் ஆதலின் தன் 
கணவன் பிற பெண்டிரை நாடும் போது மிகுந்த கவலையும் 
பொறாமையும் அடைவாள் . 


கு -2 


10 


இலக் :-தேவிக்கு இந்த அளவு உரிமையில்லையா ? 


சீதை :-அந்த ஆளிடம் இதுவும் கூறு . குற்றமற்றவளை உன் 
இதயத்திலிருந்து விலக்குவது தகாததென்றால் இனி 
நாட்டிலிருந்து விலக்குவது என்னமுறை ? என்றும் கூறு . 


இலக் : - அண்ணனுக்குச் சொல்ல வேண்டியதையே 
சொன்னீர்கள் , வீட்டிலிருந்தன்று . நாட்டிலிருந்தே 
வெளியேற்றியது இதயத்திலிருந்த திருமகளைத் திருமால் 
துறந்தது போலன்றோ ? 


சீதை : - இதுவும் கூட என்சொற்களாகக் கூறுக : அந்த 
தபோவனலாசி , சூலுற்றவள் , அஞ்சலி செய்து நெடுநாள் 
பழகியவள் என்றோ , அனாதை என்றோ , சீதை என்றோ 
சிந்தையால் மட்டுமாவது அருளத்தக்கவள் . என்று 
விண்ணப்பிக்கவும் . 


இலக் : - ஆம்மா! இச்செய்தியைக் கேட்டதும் புண்பட்ட 
இடத்தில் புளிப் பெய்தாற் போல , அண்ணல் , அடக்க 
முடியாத சோகத்தினால் துன்புறும் நிலையை அடைவான் . 


சீதை :- இப்பரந்த தனது நாட்டில் இத்தகைய துயர காலத்தில் 
துணை நிற்பார் நின்னையன்றி யாருளர் ? தற்போது 
என்னைவிட்டால் நீ மட்டுமே இவ்விதம் ( அவனைப்பற்றி ) 
கவலைப்படுவ ாய் ! நினது தமையன் உடல் நலத்தில் 
விழிப்போடு பேணற்குரியவன் நீதான் ! 


இலக் : - பெருந்தகைமை வாய்ந்த தங்கட்கிது தகுந்ததோ 


சீதை: - குழந்தாய் லட்சுமணா! வணங்கிக் கூறுக . ரகுகுல 
ராஜதானி அயோத்தித் திருமகளுக்கு அஞ்சலிக்கிறேன் , 


11 


பிரதிமையாக அருளும் மகாராஜா ( தசரதன் ) விற்கு வேலை 
செய்க . தாயார் இடும் கட்டளைகள் தலைமேற்கொள்க . 
இனிய சொற்களுடைய என் தோழிகளை தேறுதல் கூறுக . 
துர்ப்பாக்கியசாலியாகிய என்னை என்றும் மறவாது 
நினைத்துக் கொள் . ( என அழுகிறாள் 
இலக் :-(உணர்ச்சி தூண்டப்பெற்று ] அம்மையினை என் 
கரங்களால் வனத்தில் விட்டுச் செல்லவும் , அவளுடைய 
புலம்பலைக் காதுகளால் கேட்கவும் செய்து , இலங்கைப் 
போரில் இன்பமுடன் இறந்த என்னை உயிர்த்தெழச் செய்து 
அனுமன் பகைவனானான் . [ பார்த்து ) புல் மேய்வதை விட்டு 
மான்கள் அழுகின்றன . 

அன்னங்களும் துக்கத்தால் 
இரங்கியழுகின்றன . 

தேவியைக் கண்டு மயில்களும் 
நடமிடலை விடலாயிற்று . மனிதர்களை விட விலங்குகள் 
( அஃறினை ) சிறந்தவையன்றோ ? 


. 


சீதை : - குழந்தாய் லட்சுமணா! பொழுது சாய்கிறது . 
தொலைவிலும் மனிதர்கள் நடமாட்டம் இல்லை . 
பறவைகள் கூடுகட்குத் திரும்புகின்றன. 

காட்டு 
விலங்குகளின் சஞ்சாரம் தொடங்குகிறது . காலம் தாழ்த்துதல் 
கூடாது . செல்க . 


இலக் : - [ வணங்கி ] வஞ்சகனாகிய இலட்சுமணனின் 
அஞ்சலிகள் : ஏற்றுக் கொள்க ! அம்மா ! கவனமாகக் 
கேளுங்கள் . 


சீதை : - எப்போதும் கவனமாகவே நானிருப்பேன் . 


இலக் : - அண்ணல் , நட்பு , சுற்றங்களை நினைந்தாவது , 
வருத்தத்தால் உயிர் போக்கிக் கொள்ளக் கூடாது . 
கருவிலிருக்கும் இக்ஷ்வாகு குலக்கொழுந்தினை தேவி 
முயன்று பாதுகாக்க வேண்டும் . 
சீதை : - சௌமித்திரியின் சொற்கள் கடத்தற்கரிது . 
சௌமித்திரி - சுமத்ரையின் மகன் - ( சுமத்ரா - நன்னட்பு ) 


12 


இலக் : - மற்றொரு விண்ணப்பம் 


சீதை : - என்ன அது ? 


இலக் : - மூத்த அண்ணலின் ஆணையால் ஆளரவமற்ற 
காட்டில் கொண்டுவிடும் ஒரே குற்றத்தைச் செய்த என்னை 
மன்னித்தருள வேண்டும் . 


சீதை : - ( பரபரப்புற்று ] அண்ணல் சொற்படி நடக்கும் 
நின்னைக் கண்டு மகிழ்வதன்றி குறை கூறுவதுண்டோ ? 


இலக் : - ( வணங்கி வலம் வருகிறான் ] 


சீதை : - ( அழுகிறாள் ] 


இலக் : - [ நாற் திசையும் நோக்கி ] ஓ ! லோகபாலகர்களே! 
கேளுங்கள் ! கேளுங்கள்! மகாரதன் தசரதனின் மருமகள் 
இவள் . 
சீதை : - மிகு சிறப்புடைய சொற்களைக் கேட்கிறேன் . 


இலக் : - மது சூதனனாகிய ராமனின் இல்லத்தரசி . 


சீதை : - எனக்கெப்படி அந்த பாக்கியம் கிட்டும் ? 


இலக் : - கணவனில்லத்திலிருந்து வெளியேற்றப்பட்டவள் 


சீதை:- காதைப் பொத்திக்கொள்கிறாள் ] 


இலக் : - ஆளற்ற இக்காட்டில் தனித்துறைபவளைக் 
காப்பீராக ! இவளைப் பாதுகாப்பீராக 


லோக பாலர் : எட்டுத்திசைகளிலும் இருந்து காக்கும் 

இந்திராதி தெய்வங்கள் 


13 


சீதை :- ( கருவினைக் காண்கிறாள் ) 


இலக் : - அம்டைமயின் பொருட்டு பகவதியைப் பிரார் : த்தனை 


செய்கிறேன் . 


தேவி , களைப்புற்ற போது , அலை தழுவித் தாமரைத் 
தாதளைந்த மென்காற்றால் வீசி , நீ அருள்தல் வேண்ம் . 
தேவி துறையிறங்கி நீராட வரும் போது ! கங்கையே ! சிறிது 
நேரம் நின் நீர்ப் பெருக்கின் வேகத்தைக் கட்டுப் படுத்து 
வாயாக ! 


இக் காட்டில் வசிக்கும் முனிவர்களே ! உங்கட்குத் 
தலைவணங்கி விண்ணப்பித்துக் கொள்கிறேன் . பெண் 
என்றோ , கைவிடப்பட்டவள் என்றோ, அடைக்கல 
மற்றவள் என்றோ , குலமகள் கருதியாவது தேவி எக்காலமும் 
உங்களால் அருளப்பட்ட வேண்டியவள். வனதேவதைகளே! 
அஞ்சலி செய்து விண்ணப்பிக்கின்றேன் . 

ஒருகணம் 
கவனமாகக் கேளுங்கள் ! உங்கள் தோழி தூங்கும் போதோ , 
ஆபத்து நேரும் போதோ , துன்புறும் நேரங்களிலோ , முயன்று 
நீவிர் கண்காணித்துப் பாதுகாப்பீராக . 


ஓ ! ஓ ! கொடிய காட்டு விலங்குகளே! தேவியின் 
பொருட்டு நீங்கள் தூர விலகிச் செல்லுங்களே! மீண்டும் 
வராதீர் மான்களே ! மான்களே ! தோழியின் பிரிவு காலத்தில் 
நீங்கள் துணையிருந்து ஒருசிறிதும் அகலாதிருங்கள். 


நதிகளே தோழிகள் ! லோக 

பாலகர்களே 
உடையவர்கள் . கங்கையே தாய் ! மலையரசனே சகோதரன் . 
மீண்டும் மீண்டும் இலட்சுமணன் வேண்டுகிறேன் . மன்னர் 
திருமகளை முயன்று பாதுகாப்பிர்களாக . நான் செல்கிறேன் . 


[ வணங்கிச் செல்கிறான்] 


14 


சீதை : - என்னைத் தனியாக விட்டுவிட்டு உண்மையாகவே 
இலட்சுமணன் சென்றுவிட்டானா ? [ பார்த்து ) அந்தோ! 
பொழுது சாய்ந்து விட்டது . இலட்சுமணன் குரல் கூட 
கேட்கவில்லை . மான்கள் தன் இடங்களுக்குச் செல்கின்றன. 
பறவைகள் கூடுகளுக்குப் போகின்றன . இருள் படிந்து 
பார்வை மங்குகிறது . ( கொடும் விலங்குகள் திரிகின்றன) 
ஆள் அற்ற பெருங்காடு . துர்ப்பாக்கியசாலியாகிய நான் என்ன 
செய்வேன் ? 

பழக்கமற்ற இடத்தில் திக்கற்றவளாக 
இருக்கிறேன் . நான் என்ன பாவம் செய்தேனோ இத்தகைய 
பிரிவுத்துயர் எப்போதும் அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன் : 
இலட்சுமணனால் வேண்டப்பட்டும் வன தேவதைகள் 
கண்முன் வரக்காணோமே ? ரகுகுல மரபில் வரும் வசிஷ்டர் 
வால்மீகி முதலிய முனிவர்கள் , நெஞ்சலர அஞ்சும் என்னைக் 
காக்க வரவில்லையே எங்குள்ளனரோ ? 

[ மயக்கமுறுகிறாள் ] 
[ அப்போது வால்மீகி வருகிறார் ) 


வால்மீகி :-கங்கை யபிஷேக ஜலம் கொணர மாலையில் வந்த 
முனி குமாரர்கள் " யாரோ தனித்து அனாதையாகக் காட்டில் 
அழுது கொண்டிருக்கும் கர்ப்பவதியான ஒரு பெண்ணைக் 
கண்டோம் ” என்று கூறக் கேட்டு விரைந்திங்கே நான் 
வந்துள்ளேன் . ஆதலின் அவளைத் தேடுகிறேன் . 
[ தேடுகிறார் ) 


சீதை : - (உணர்வுற்று ] யார் எனக்கு விசிறுவது ? [ ஆலோசித்து ] 
யாருமில்லை . இலட்சுமணனின் முறையீட்டைக் கேட்ட 
கங்காதேவி அலைக்கரங்களால் 

என்னை 
பாலிக்கின்றாள் , 


அருள் 


வால் : க் காரிருட்டில் கண்களுக்கொன்றும் 
புலப்படவில்லை . ஆதலின் குரல் கொடுத்தழைக்கின்றேன் . 
ஓ ! நான் தான் . 
சீதை: -[ மகிழ்ச்சியுடன் குழந்தை இலட்சுமணா ? திரும்பி 
வந்தாயா ? 


15 


வால் : - நான் இலட்சுமணன் அல்ல . 
சீதை : - ( முகத்திரை மூடி ] [ அமங்கலம் ! அமங்கலம் இவன் 
யாரோ பிற ஆடவன் . இந்த ஆபத்திலிருந்து எப்படி 
மீள்வேன் ] [ ஆலோசித்து ] அய்யா! அபலை / தனித்துள்ளேன் . 


வால் :-இதோ இருக்கிறேன் ! குழந்தாய் ! பிற ஆடவன் 
என்னும் ஐயம் வேண்டாம் . தவமுனிவன் நான் . மாலையில் 
அந்திக்கடன் ஆற்ற வந்த முனி குமாரர்கள் உன்னை பற்றிக் 
கூறக் கேட்டு உனக்குதவ வந்துள்ளேன் . அம்மா ! உன்னை 
ஒன்று கேட்கிறேன் . 


அறத்தாற்றில் நின்று போர்களில் வென்று இவ்வுலகம் 
புரக்கும் இராமனது அரசாட்சியில் துழந்தாய் ! உனக்கெப்படி 
இந்த விபத்து நேர்ந்தது . 


சீதை : - அந்த பூரணச்சந்திரனாலே தான் பேரிடி வீழ்ந்தது . 


வால் : - விரும்பத் தகுந்த இராமனாலேயா இந்த விபத்து 
ஏற்பட்டது . 


சீதை : - ஆம் 


வால் : 

வருணாசிரம தருமத்தை நிலைநாட்டும் 
மாமன்னனால் வெளியேற்றப் பட்டாயானால் , - உனக்கு 
நலன் விளைக - நான் போகிறேன் . ( செல்ல முனைகிறார் ) 


சீதை :-நான் ஒன்று விண்ணப்பிக்கின்றேன் . 


வால் : - சொல் 


சீதை : - ரகுபதியால் வெளியேற்றப்பட்டவள் என்று தாங்கள் 
அருள் கூறவில்லை என்றாலும் - ரகு , சகர , திலீப , தசரத மகா 


16 


சக்ரவர்த்திகளின் சந்ததி ( மரபு ) யாகிய குலக்கொழுந்து என் 
வயிற்றில் உள்ளதென்றாவது 

அருள்பாலிக்க 
வேண்டுகிறேன் 


வால் : - [ நின்று என்ன , இக்ஷ்வாகு மரபினைக் கூறுகிறார் . 
தெரிந்து கொள்வோம் ] மகளே! தசரதனின் மருமகளா! 


சீதை : - பகவான் எண்னரியபடியே 


வால் : - மிதிலை மன் னன் ஜனகனின் மகளா ? 


சீதை:-ஆம் 


வால் :- சீதையா ? 


சீதை : -சீதையல்ல / பகவான் துர்ப்பாக்கியசாலி ! 


வால் :-அந்தோ! பேறிலாதவன் ஆனேன் . என்ன குற்றம் 
செய்தாய் என்று இந்த தண்டனை ? 


சீதை : - [ நாணம் உரறுகின்றாள் ] 


வால் : - என்ன ! நாணம் உறுகின்றாள் . ஆகட்டும் ! என் யோக 
( ஏனாக் ) கண்களினால் பார்க்கின்றேன் . ( தியானித்து ) 
குழந்தாய் மக்களின் பழிச் சொற்கஞ்சி இராமன் , உன்னைத் 
துறந்தானே யன்றி இதயத்தால் அன்று . நிரபராதியான 
உன்னை நாங்கள் கைவிட மாட்டோம். வா ! ஆசிரமத்துக்குப் 
போவோம் . 


சீதை : -தாங்கள் யாரோ ? 


வால் - கேட்பாயாக நான் ஜனக மன்னனின் நெடுநாளைய 
தோழன் . தசரத மன்னனின் பாலிய நண்பன். பிற ஆடவன் 


17 


எனும் ஐயம் விட்டொழி ! உனக்கு நான் தந்தையாவேன் 
மாமனும் ஆவேன் ! வால்மீகி முனிவன் நான் . 


சீதை : -பகவன் ! வணக்கம் . 
வால் : - வீரக் குழந்தையைப் பெறுவாயாக ! மீண்டும் 
கணவனை அடைவாயாக 


சீதை : 


: - தாங்கள் உலகுக்கு வால்மீகி மகரிஷியாவீர்கள் . 
எனக்குத் தந்தைதான் , தங்களுடைய ஆசிரமத்துக்குப் 
போவோம் . ( கங்கையைக் கண்டு அஞ்சலித்து ) பகவதி 
பாகீரதி | நான் சுகப் பிரசவமுற்றால் தினந்தோறும் உனக்கு 
முல்லைப்பூமாலை 

என் கைகளால் 

கட்டிக் 
காணிக்கையாக்குவேன் . 
வால் : - மிகுந்த இடர்தரும் வழியிது . உனக்கு மிகவும் 
சிரமமானது . நான் காட்டும் பாதையிலேயே வரவேண்டும் . 
இந்த தருப்பை முள்களில் மெதுவாகக் காலூன்றி வருக : 
இந்தக் கிளைக்கு வணங்கி , இடது பக்கப் பள்ளத்தைப் 
பார்த்து , வலது கரத்தால் இந்தத் தூணைப் பற்றிக்கொண்டு 
வருக சமதளம் வந்து விட்டது . புனிதமான இந்தத் தாமரைப் 
பொய்கையில் கால்களைக் கழுவிக் கொள் ! 
சீதை : - ( சொன்னபடியே செய்கிறாள் ) 
வால் :- காட்டி இதுதான் நமது ஆசிரமம் . 

எல்லா ரகுகுல மரபினருக்கும் நாங்கள் தான் 
பும்சவனம் முதலிய கிரியைகள் செய்தோம் . 
பிரசவத்தைப் பற்றிக் கவலைப்படாதே . கௌசல்யை பாதம் 
பணிந்து குற்றேவல் செய்த புண்ணியம் இங்குள்ள முது தவ 
மகளிரால் உனக்குக் கிட்டும் . பார் / முனிகன்னிகையர் உனது 
தோழியரும் உடன் பிறந்தோரும் ஆவார்கள் . 

( எல்லேரும் செல்கின்றனர் ] 

முதல் அங்கம் 


உனது 


18 


குந்தமாலா 


இரண்டாம் அங்கம் 


( இரு முனி கன்னியர் வருகின்றனர் ) 


முதலவள் : - தோழி வேதவதி நற்செய்தி ! உன் இனிய தோழி 
சீதை க்கு இருகுமாரர்கள் பிறந்தார்கள் ! 


வேத : - மகிழ்ச்சி | மகிழ்ச்சி ! என்ன பெயரோ ? 


முதல் : -பகவான் வால்மீகி , பெரியவனுக்கு குசன் என்றும் 
சிறியவனுக்கு லவன் என்றும் பெயரிட்டுள்ளார் . 


வேத: -தளர் நடை நடக்கின்றனரோ ? 


முதல் - தளர் நடையா ? மான் மறிகள் எனக் குதித் 
தோடுகின்றனர் .சிங்கக்குட்டிகளோடு போட்டியிடுகின்றனர் . 
தவமுனிவர்கள் இதயத்தைக் கவர்கின்றனர் . கண் விருந்தாக 
அவ் இரட்டையர் பொலிவுறுகின்றனர் . முனிவர்கள் 
மடியிலமர்ந்து 1 கிழ்ச்சி தருகின்றனர் இப்போது வால்மீகி 
மகரிஷி எழுதிய இராமாயணம் படிக்கின்றார்கள் . 


வேத : - இச்செய்தி கேட்ட பின் , சீதை பாக்கியசாலி என்று 
தோன்றுகிறது . குசலவர்களின் வளர்ச்சியைக் கண்டு 
என்தேவி சீதை தன் துன்பத்தை மறப்பாள் என்று 
கருதுகிறேன் . 
முதல் : - அப்படியே ஆகுக . நைமிசாரணியச் செய்திகள் 
என்ன ? 


பிரிந்துள்ளேன் . 

19 
வேத : - மாமன்னரின் வேள்விக்குரிய முன்னேற்பாடுகள் 
செய்யப் படுகின்றன . தகுந்த முனிவர்கள் வரவழைக்கப் 
படுகிறார்கள் . 
முதல் :- பகவான் வால்மீகி அழைக்கப்பட்டுள்ளாரா ? 
வேத : - இராமதூதன் 

வால்மீகி ஆசிரமத்திற்கு 
வந்திருப்பதாகக் கேள்விப்பட்டேன் . சீதையைக் 
காணவேண்டும் ! எங்கிருப்பாள் ? 
முதல் : - இங்குதான் சாலமர நிழலில் அமர்ந்து எப்படி காலங் 
கழிப்பதென ஆலோசித்துக் கொண்டிருக்கிறாள் . 

செல்கின்றனர் ] 

பிரவேசகம் 
[ அப்படியே கவலையுடன் சீதை நிலத்தமர்ந்தவாறு 
தோன்றுகிறாள் ] 
சீதை : - ஆ ! இயல்பாகவே கொடுமையான பண்புடைய 
ஆண்களின் இதயத்தை நம்புதற்கரியதுதான் : தூண் 
( சுவர் ) களில் முதலில் எழுதப்படும் ( மேற்கோளாகக் 
காட்டப்பெறும் ) காதல் தம்பதியரில் வானுலகில் பார்வதி 
பரமேஸ்வரும் , மண்ணுலகில் சீதாராமார்களும் திகழ்வர் . 
அப்படிப்பட்ட புகழ் பெற்றும் இப்போது நிரபராதியாகியும் 
இத்தகைய துன்பத்தை அனுபவிக்கிறேன் . அந்தோ ! 
அண்ணலை என் சொல்வது ? முன்பு மென்துகில் 
இடைப்பட , ஒரே படுக்கையில் இணைந்திருந்தான் இன்று , 
எத்தனையோ யோசனைத் 

தூரம் இடைப்படப் 

என்னைப் போல் முழுத்துன்பம் 
அனுபவிக்கும் பிறவி உலகிலெங்கும் இல்லை அவனுடன் 
கலந்தின்புறக் கண்ட நிலவு , அவனுடனிருந்து கேட்ட 


20 
குயிலிசை , அவனுடன் கூட இருந்தனுபவித்த தென்றல் 
காற்று . இன்று தனியாகப் பார்த்தும் கேட்டும் , அனுபவித்துக் 
கொண்டிருக்கிறேன் . என்னைப் போன்றோர்க்கு உயிர் 
நீத்தால் என்றும் நினைக்க வும் கூடாததொன்று . முன்பு 
அண்ணல் அருளால் மிதிலை மக்களால் வணங்கத் 
தகுந்தவளாக இருந்து இன்று இத்தகைய வருந்தத்தகுந்த 
நிலை ஏற்பட்டிருக்கிறது , இந்த நாணமே பிரிவுத்துயரைவிட 
அதிகம் துன்புறுத்துகிறது . அப்போது குழந்தைகள் வளர்ந்து 
விட்டனர் . வால்மீகி முனிவர் என்பால் அருளுடன் 
இருக்கிறார் . தபோவன வாசத்திற்கு முரண்பாடான 
நெட்டுயிர்ப்புகளோடு , பொழுதைக் கழித்தல் தகுந்ததன்று . 
என் தோழி வேதவதிக்கு குழந்தை பிறந்த செய்தியை 
அனுப்பவோ , அழைக்கவோ இல்லை , 

என் மரணப் 
பிரயத்தினத்திற்கு இதுவே பெருந்தடையாகும் . 


( வேத வதி வருகிறாள் ) 
வேத : -தபோதனர்களுக்கு வந்தனோபசாரங்களும் , 
விருந்தோம்பலும் முடிந்தன . சால மர நிழலில் உள்ள தோழி 
சீதையைக் கண்டு தேறுதல் கூறுகிறேன் . ( நடந்து பார்த்து ) 
இதோ மிதிலைச் செல்வி . கோடைக்காலத் தளிர்மென் 
கொடிபோல வாடி வதங்கி , வெளுத்துப்போய் தன் துயர் 
நிலையைக் காட்டியவாறு மர நிழலில் அமர்ந்துள்ளாள் 
. ( அருகடைந்து ) கவலையுடன் கீழ்நோக்கியவாறு , நீண்ட 
கருங்கூந்தல் கண்களை மூடியபடி இரங்கத் தக்க நிலையில் 
உள்ளாள் . அழைக்கின்றேன் . தோழி | வைதேகி 


சீதை : - [திடுக்கிட்டு கண்டு ) ஓ ! இனிய தோழி வேதவதி 
வந்துவிட்டாள் . மகிழ்ச்சி | மகிழ்ச்சி ! நல்வரவு [ அன்புடன் 
அணைத்து அமரச் செய்கிறாள்) 


வேத : - குசலவர்களுக்கு குசலம் தானா ? 


சீதை : -வன வாசிகட்குப் போலவே . 
வேத : -உனது செய்தி எப்படியிருக்கிறது . 


21 


சீதை :- கூந்தலைக் காட்டி )இதைப்படி இருக்கிறது ? 


வேத : - ( தனக்குள் ] இந்த இரங்கத் தக்கவள் பிரிவுற்றவள் 
( வராகி ) மிகவும் வருந்துகிறாள் . இராமனைப் பற்றிப் பேசி 
ஆறுதல் கூறுகிறேன் . ( வெளிப்படையாக ] ஓ ! பேதையே ! 
அந்த அருளிலாதவன் செயலுக்காக தேய்பிறை நிலவு போல 
இளைத்துப் போகிறாயே என்ன ? 


கீதை :-அவன் அருளிலாதவனா ? 


வேத : - நீ அவனால் கைவிடப் பட்டாயல்லவா ? 


சீதை : - நான் கைலிடப் பட்டேனா ? 


வேத :-( கூந்தலைத் தொட்டு நகைத்தவாறு ) அவ்விதம் 
உலகம் பேசுகிறது . உண்மையாகவே லக விடப்பட்டாய் ! 


சீதை :- உடலால் தான் உள்ளத்தால் அன்று . 


வேத : - பிறருடைய உள்ளத்தை எப்படி அறிவாய் ? 


அவனுடைய உள்ளம் 

சீதைக்குப் 
பிறருடையதாகுமா ? 
வேத : - துர்ப்பாக்கியசாலியான என் பொருட்டாக 
சேதுபந்தனம் முதலிய சிரமத்தைத் தாங்கியவனுக்கு 
அன்பில்லை என்று எப்படிக் கூறுவது ? 


வேத : - தற்புகழ்ச்சிக்காரி அது கூத்திரியர் ( மன்னர் ) கட்குரிய 
பகைவன் ( இராவணன் ) மேல் ஏற்பட்ட... பகைமையாலே 
தான் தவிர சீதையின் மேல் அன்பினாலன்று . 


சீதை : - நீ மற்றொன்றைக் காணவில்லை . 
வேத : - என்ன அது ? 


22 


சீதை : - இது 


வேத : - என்ன “ இது 


சீதை :- [ நாணமுடன் ] பிறபெண்டிரால் தழுவப்பெறாத [ 
சக்களத்தியர் மூச்சுப்படாத ) இராமனது மார்பில் நெடுநாள் 
அருளப் பெற்றேன் . 


வேத : -தோழி ! புகழ்ந்து கொள்ளாதே ! இராமனுக்கு யக்ஞ 
தீட்சை ( வேள்விக்குரிய சமயம் வந்துவிட்டது . 


சீதை : - அதனாலென்ன ? 


வேத : - சகதருமசாரிணி ( வாழ்க்கைத்துணைவி ) யைக் 
கைப்பிடிக்க வேண்டிய தின்றியமையாதது . 


சீதை : -அண்ணலின் இதயத்தில்தான் என் செல்வாக்கன்றி 
கைகளில் அல்ல . 


வேத : - ( தனக்குள் ) என்னே ! இவள் உறுதியான அன்பு 
( வெளிப்படையாக ] தோழி | குழந்தைகள் முகத்தைக் 
கண்டாவது உன்பிரிவுத் துயர் குறைய வில்லையா ? 


சீதை : -தோழி ! துயரத்தை அது வளர்க்கின்றதே யன்றி 
குறையவில்லை . 
வேத : - அதென்ன 


சீதை : - அக்குழந்தைகள் , பால்மணம்மாறாது பல்முளைத்த 
இன்முகத்தோடு என் முகம் நோக்கிச் சிரிக்கும் போதும் , மிக 
இனிய மழலைச் சொற் பயிலும் போதும் அவர்களது 
பேதமை கண்டு நான் என்னையே மறந்து போகிறேன் . 
அவர்கள் இப்போது வளர்ந்து பாலியம் கழிந்தது . இது 
என்னை மிகவும் வருத்துகிறது . 


23 


வேத : -என்னே ! இராமனின் அருளின்மை ! குழந்தைகளைப் 
பெற்ற சீதை இத்தகைய நிலைமையை அடைந்துள்ளாளே ! 


சீதை : - தோழி | வேதவதி ! எப்போது ..... ? 


ேவ த : 


நாணம் எதற்கு ? சொல் . 
அண்ணலைப்பார்ப்பேன் ” என்று 


சீதை : - ( தனக்குள் ] நாணம் ஏன் ? இப்படிச் சொல்வேன் . 
( வெளிப்படையாக ] குசலவர்களின் தந்தையைக் கண்டு 
இப்பிறவி எப்போது பாக்கியமுறுமோ ? 


வேத : - நீ விரைவிலேயே மன்னரைக் காணப் போகிறாய் 


சீதை : - எப்படி ? 


[திரையில் முனிவன் ] 


ஓ ! ஆசிரம வாசிகளே ! கேளுங்கள் ! இங்கு அருகிலேயே 
அசுவமேத மகாயக்ஞம் நடக்கிறது . வேள்விக்குரிய 
பொருட்கள் சேகரிக்கப் பட்டுள்ளன , வசிஷ்ட , ஆத்ரேய 
முதலிய முனிவர்களும் , எல்லா இடத்திலிருந்தும் ஆசிரம 
வாசிகளும் வந்துள்ளனர் . மாமன்னர் இதுவரைக்கும் 
வால்மீகி முனிவனின் வருகைக்காகவே எதிர்பார்த்து 
யாகதீட்சை பெறாது 

இருக்கிறார் . வால்மீகி 
ஆசிரமவாசிகளை அழைக்க இராமதூதன் வந்துவிட்டான் . 
ஆகையால் தாமதம் செய்யவேண்டாம் . புண்ணிய தீர்த்தவாரி , 
சமிதைகள் , தருப்பை முதலியன நிறையக் கொணர்ந்து 
முனிவர்கள் முன் நடக்கட்டும் 

கன்னியர் 
தவக்குடில்களில் மங்கல பலி செய்வார்களாக . 


முனி 


சீதை : - நானும் விரைகிறேன் ! அவனே காசியபன் . 


24 
பயணத்தைத் தெரிவித்து இப்போதுதான் வேள்விக்கருவிகள் 
எடுத்துக் கொண்டு முன் செல்கின்றான் : நானும் 
குசலவர்களின் நற்பயணத்துக்கு ஏற்பாடு செய்கிறேன் . 


26 


மூன்றாம் அங்கம் 


[ சுமை சுமந்து கொண்டு , நெடும்பயணக் களைப்பால் 
துவளும் முனிவன் ஒருவன் வருகிறான் ) 
முனிவன் : - [ களைத்தவனாக ) அப்பப்பா ! சீதையின் 
பிரிவொத்த நீண்ட இக்கோடை வெயிலில் மிகவும் களைத்துப் 
போனேன் . பயணக்களைப்பால் நடைதள்ளாடுகிறது . 
அடியெடுத்துவைக்க முடிய வில்லை உள்ளங்கால் 
கொப்புளமாகி விட்டது . மெல்லியல் சீதையும் இனிய 
குசலவர்களும் , முனிவர்களோடு பொழுது சாயுமுன்பே 
நைமிடம் சென்றுவிட்டனர் , நான் இன்னும் கருங்காட்டின் 
எல்லையை அடையவில்லை. ( ஆலோசித்து நைமிசத்திற்கு 
வழி யார் காட்டுவார்கள் . ( பார்த்து அதோ/ நிச்சயமாக 
பூரீராமன் லட்சுமணனோடு நைமிசம் செல்கின்றான் . நானும் 
அவர்களைப் பின்பற்றிச் செல்கிறேன் . 


பிரவேசகம் 


( முன்னர் லட்சுமணனும் பின்பற்றி வருத்தமுடன் 
இராமனும் வருகின்றனர் ) 


இலட்சுமணன்: - அண்ணலோ இவ்வழி / இவ்வழி நடந்து 
தனக்குள் நிரபராதியான தேவியை இக்கொடிய காட்டில் 
தன்னந்தனியாக விடுவதற்காக முன்பு வந்தேன் . மீண்டும் 
குலத்தில் எஞ்சிய இராமனை அழைத்துக் கொண்டு , பிரிவில் 
மெலிந்த மன்னனுடன் ங்கு வந்துள்ளேன் . ஆ ! 
சான்றோர்பொன் மொழிகள் எவ்வளவழிகாயுள்ளது . விழிப் 
புடன் இல்லாவிட்டால் செல்வம் , அழிகின்றது . அடக்கம் 
பெருமிதத்தைக் அழிக்கின்றது . புலள் வேட்கைகள் 
ஒழுக்கத்தை கெடுக்கின்றது . கவலை ! மன உறுதியை 


அதனால் 


என்ன ? 


26 
அழிக்கின்றது . இந்த மந்தரமலையொத்த உறுதி படைத்த 
அண்ணல் , வால்மீகி மாமுனிவரின் வருகையைக் கேட்டு , 
அவரைக் காண்பதற்காக கோமதி நதிக்கரை ஆசிரமத்திற்கு 
விஜயம் செய்யும் நோக்கில் , கவலையில் வழிதவறிக் 
காட்டின் பக்கம் போகிறான் ஆதலின் வழி சொல்லட்டுமா ? 
பயன் 

நான் முன்நடந்து 
போகிறேன் . அண்ணல் உணர்வின்றியும் வால்மீகி 
ஆசிரமத்தை அடைவான் . [ வெளிப்படையாக ] 
அண்ணா ! இவ்வழி . 
இராமன் : - [ நெட்டுயிர்த்து ) கடலை சேது பந்தனத்தால் 
தாண்டியும் வீணாக 

அக்னிதேவனின் பரிசுத்த 
சாட்சியத்தையும் மதியாமல் இக்ஷ்வாகு குல சந்ததியையும் 
பொருட்படுத்தாமல் , மைதிலியை மோக விதியால் 
கைவிட்ட நான் என் செய்வேன் ? [ நடந்து ] 

திக்கற்ற அத் தவமகளின் பிரிவு எத்துணை இரங்கத் 
தக்கது ? எந்தக் காட்சிகளைக் கண்டு , எதில் மனம் செலுத்தித் 
தன்னை ஆற்றுவித்துக் கொள்கிறாளோ, நிராசையுடன் , 
கொடும் விலங்குகளுடைய காட்டில் சீதை எப்படி 
வாழ்கிறாளோ ? 
இலக்:- தனக்குள் ] அம்மையின் பிரிவு , சந்ததி இன்மையை 
நினைந்து அண்ணல் உள்ளூரக் கவலையில் மறுகிறான் : 
வேறு பேச்செடுத்து அவள் நினைவினை மாற்றுகிறேன் 
[ வெளிப்படையாக ) அண்ணா! கொஞ்சம் 

இங்கு 
கவனியுங்கள் , மரகதப்பச்சைப் புல்கரைகளில் தெளி 
நீரோடும் , மென்னடை அன்னங்களில் மெல்லிசையும் , 
தாமரைக் காட்டினை அளைந்து திசை பரந்த தென்றலும் 
கூடிய கோமதி நதி நம்முன்னே எழிலோடு இருப்பதைப் பார் ! 


இராமன் : - [ தொடுகையுணர்ந்து ] முத்துமாலை , இளந்தென்றல் , 
சந்தனம் , நிலவு எல்லாம் சீதையைப் பிரிந்த பின்னர் துயர்மிகவே 
செய்தன . ஆனால் இன்று கோமதி நதிக்கரைத்தென்றல் 
இன்புறுத்துகின்றது . நிச்சயமாக , அந்த பிரிவிடைமெலிந்த நங்கை 
இத்திசையில்தான் இருக்கிறாள் . 


இலக் : - இந்த நதித்துறை மிகுந்த மேடுபள்ளங்களாயுள்ளன . 


27 


ஆதலின் விழிப்போடிறங்க வேண்டும் ( இருவரும் 
இறங்குகின்றனர் ) ( ஆய்ந்து ) மணல் தரைகளில் நெருக்கமாக 
காலடிச்சுவடுகள் பதிந்துள்ளன, காம்புகள் மீந்த கொடிகளில் 
பூக்கள் கொய்த அடையாளம் புலப்படுகின்றது . தினமும் 
தளிர்களைக் கொய்தமையால் மரங்களின் 

நிழல் 
நெகிழ்ந்துள்ளன . ஆதலின் அருகில் சிற்றூர் உள்ளதெனக் 
கருதுகிறேன் . இது நிச்சயம் . தெய்வங்கட்குப் புதிதாக 
இடப்பட்ட நீர்ப்பூக்களால் சிதறிய மணல் தரையும் , 
நீரலைகளின் நடுவே பெண்பாம்பு போல எழில் பெரும் 
முல்லைப் பூமாலை யும் இங்குக் காணப்படுகிறது . 


இராமன் : - ஊர் அருகில்தான் . ஆனால் ஆற்றுக்கு அப்பக்கம் 
உள்ளது . 


இல : - ஆச்சரியம் ! ஆச்சரியம் ! கடல் நோக்கிச் செல்லும் 
அலைகளால் இந்த நதி தேவதை தங்கள் பாதசேவை செய்யும் 
பொருட்டு , இந்த முல்லைப் பூமாலையை தங்கள் 
பாதகமலங்களில் சேர்த்துள்ளது . அற்புதம் செய் நேர்த்தி 
காணத் தகுந்தது . அண்ணல் காண்பீர்களாக . 


( எடுத்துத்தருகிறான் ] 
ராமன் : - [ புளகமுற்று ] குழந்தாய் ! இப்பூமாலையின் 
செய்நேர்த்தி முன்பே கண்டதுதான் . 


இல : - எங்குக் கண்டீர்கள் . 


இரா: - இது வேறெங்குக் காணமுடியும் 


இல : - என்ன ? தேவியினுடையதா ? 


இரா : - ஆம் . 


இல : - எல்லாம் வல்ல விதி எப்படி எப்படி விளையாடுமோ 


23 


யாரறிவார் ! அண்ணலே ! செல்க ! இந்த கோமதிநதி 
எதிர்க்கரையை யடைந்து இந்த குந்தமாலை ( முல்லைப் 
பூமாலை ) பிறந்த இடத்தைக் காண்போம் 


இராம : - உலக நடவடிக்கைகள் ஒன்று போலொன்று 
அமைவதுண்டு . இது நமது பாக்கிய வசத்தால் ஆனதன்று . 
கைவிடப்பட்ட சீதை இவ்வளவு தொலை தூரத்திற்கு 
வருவாள் என்று நினைக்க முடியாது . 

எனினும் , நீ 
சொன்னபடி இவ்வாற்றின் வழியே 

வழியே சென்று அச் 
சிற்றூரையடைவோம் . 


இலக் : - இவ்விடம் முள்போலக் குத்தும் பரற்கற்கள் 
நிறைந்து நடந்தற்கரிதாயுள்ளது . எப்படி எப்படிச் 
செல்கின்றேனோ. அந்த வழியே அண்ணால் . மெல்ல வருக ! 


இலக் : - இந்த முல்லைப்பூமாலை விரும்பத்தக்கதாயினும் 
தெய்வத்துக்குச் சூட்டியதாக இருக்கலாம் . 
கைக்கொள்ளத் தகுந்த தன்று . (விடுகிறான் ) 


ஆதலின் 


இயக் : -இந்த பிரப்பங்கொடியைத் தாண்டுக . சிப்பிகளில் 
கால வைக்காதீர்கள் . இந்த ப. ரக்கிளை வளைந்துள்ளது . 
தலை குனிந்து வருக . வில் நுனியால் குறுக்கே கிடக்கும் 
கிலையை விலக்குக . நீர்ப்பறவைகள் பயந்து ஓடுகின்றன . 
தைரியமாக வருக . 


இரா :- ( அப்படியே நடந்து ) குழந்தாய் ! இந்தப் பக்கம்தான் 


வால்மீகி ஆசிரமம் உள்ளதா ? 


இலக் : - அண்ணல் எப்படிக் கண்டீர்கள் ? 


இராம : - மெல்லிய புகை வரைகள் பரவுதல் காணப்படுகிறது . 


29 


மென் காற்றில் தவழும் சாமகானம் செவியிற் படுகிறது . 


இலக் : - அண்ணல் சரியாகச் சொன்னீர்கள் . நான் 
முன்னடந்துபோய்க் காண்பேன் . ( நடந்து தொடை 
நடுங்கவே ] காலடி எடுத்துவைக்கு முன்பே இதயம் 
நடுங்குகிறது ஏன் ? தொடைகள் மரத்துப் போய்விட்டன . 
எடுத்த அடி முன்வைக்கும் ஆர்வம் இல்லை . 

என்ன இது 
[ சிந்தித்து ] தெரிந்தது . யாரோ ஒருவருடைய புனிதபாதங்கள் 
இங்கே இவ்விடத்தை பவித்திரமாக்கியுள்ளது . 
பாதமுத்திரைகள் ( அடிச்சுவடுகள் ) தென்படுகின்றன 
[ குனிந்து பார்க்கிறான் ) 


இராம : - குழந்தாய் . இந்த நிலத்தை ஆராய்ந்து என்ன 
செய்கிறாய் ? 


இலக் : - இந்த மணல்தரையில் மனங்கவரும் மென்மையான 
நங்கையின் அடிச் சுவடுகள் தென்படுகின்றன . அண்ணலே ! 
காண்க ! ஓயிலாக நடந்தோ , களைப்புற்று நடந்தோ , 
இயல்பாக நடந்தோ , யாருடைய அடிச் சுவடுகளோ 
மென்னடை யன்னத்தின் பொலிவினை ஒத்துள்ளது . 


இராம : - ( பார்த்து மகிழ்ச்சியுடன்] குழந்தாய் யாருடையதோ 
என்றா சொல்கிறாய் ? சீதையின் பாதங்கள் என்று சொல் / பார் 
இந்த சீரான நடை , மென்மையான இயல்பு , மணற்சுவட்டில் 
பதிந்துள்ள கமல ரேகை அழகிய பொட்டு , இவை கண்டதும் 
என் வருத்தம் அழிந்தது . என் தேவியின் பாதங்கள் தான் 
பதிந்துள்ளன. 
லக் : - [ 

[ மகிழ்ச்சியுடன் ] இவ் வடிச்சுவடுகளைப் 
பின்பற்றி வான்மீகி முனிவர் ஆசிரமத்திற்குச் செல்வோம் . 
இப்போதே நடந்து சென்ற அடையாளங்களால் தேவி 
அருகிலேயே இருக்கலாம் என்று தோன்றுகிறது . 


[சீதை வருகின்றாள் ] 


30 


வேள்வி ( குளியல் ) முடிந்தது : அந்தி வணக்கம் ஆயிற்று . 
தீயை வணங்கினேன் . பகவதி பாகீரதியை அஞ்சலித்து 
நேர்ந்து கொண்டபடி கங்கையில் என்கையால் தொடுத்த 
முல்லைப்பூமாலையை சமர்ப்பித்தேன் : இனி நான் 
விருந்தோம்பலுக்காக உயர்குளிர்க் கொடிகள் மிடைந்த 
பூம்புதரில் புக்கு பூக்கொய்து வருகிறேன் . 


( மலர் கொய்கிறாள் ] 


இலக் : -இவ் வடிச்சுவடுகள் நிரல்பட வழிநடந்து மணல் 
தரையை விட்டு நிலத்தில் ஏறி மறைந்து போயிற்று . 
ஆகையால் , இதோ எதிரில் தென்படும் குளிர்ந்த அழகிய பூம் 
புதரில் சிறிது நேரம் இளைப்பாறிப் பின் வால்மீகி முனி 
வரைத் தரிசிப்போம் . 


இராம : - அப்படியே ஆகட்டும் 


[ நடந்து அமர்கின்றான் ] 


கண்ணீருடன் ] குழந்தாய் ! 


இராமன் : - [ நெட்டுயிர்த்து 
குழந்தாய் 


சீதை : - ( காதுகொடுத்துக் கேட்டு ] கார்முகில் முழக்கம் என 
கம்பீரமான இக் குரல் யாருடையது ? 

மிக்க துன்ப 
முடையதேனும் என்னுடல் புளகாங்கித மடைவதேன் ? யார் 
என்று பார்க்கிறேன் . எனினும் தகாது . புது இடத்தில் , 
நிலைமை புரியாமல் பார்ப்பது அழகன்று . தெரிவதற்கு 
என்ன இருக்கிறது ? பிற ஆடவர் குரலுக்கு என்னுடல் புளக 
முறுமா ? அவ் அருளிலாதவன் தான் என்பதில் ஐயமில்லை . 
ஆதலின் பார்க்கிறேன் . எனினும் என்பால் பராமுகனாகிய 
அவனிடம் முகம் காட்டுவதெப்படி என்று எனக்கு நானே 
நாணமுறுகிறேன் . ஆதலின்பார்க்கமாட்டேன்( பராமுகமாக 
என்னை நான் சமாளித்துக்கொள்ள முடியவில்லையே ! 


31 


என்பார்வை பலாத்கார ( வற்புறுத்தி ) மாக அங்கேயே 
செல்கிறது . என் செய்வது ? மன்னன்பால் பராதீனமான என் 
இதயம் தூண்டுகிறது . ( பார்க்கிறாள் ] . நிரபராதியான நான் 
கண்டேன் என்று மகிழ்ச்சி , நெடும் பிரிவு என்ற வருத்தம் , 
மெலிந்தேன் என்று உணர்ச்சிவேகம் , அருளிலான் என்று 
செருக்கு , நெடுநாட்பழக்கத்தால் ஏற்பட்ட அன்பு , காண 
வேண்டுமென்ற ஆவல் , உடையவன் என்ற உரிமை . 
குசலவர்களின் தந்தை என்ற குடும்ப உறவின் 
நல்லெண்ணம் , குற்றம் சாட்டப் பட்டதால் நாணம் , 
அண்ணலைக்கண்டதும் நான் எந்த உணர்ச்சிப் பிரவாகத்தில் 
சிக்குண்டுள்ளேனோ எனக்கே தெரியவில்லை . 


இல : - அண்ணல் ஏன் என்னை அழைத்து விட்டு , கண்ணீர் 
நிறைந்த கண்களுடன் தலைகவிழ்ந்து சும்மா 
இருக்கின்றீர்கள் ? 


இராம : - ஆளற்ற இக்காட்டில் நதிக்கரை மரநிழல் எழில் 
கண்டு கடல் நோக்கிச் செல்லும் தெளிந்த இனிய நீர் 
ஒழுக்கினைக் கண்டதும் தண்டகாரண்ய வன வாசம் 
நினைவிற்கு வந்து மனக் கலக்க முறச் செய்தது . 


சீதை : - அண்ணல் ! வனவாசமே யன்றி வனவாசினியைப் 
பற்றி எண்ணவில்லையா ? 


இலக் : - துயர்மிக்க வனவாசத்தில் நினைப்பதற்கென்ன 
இருக்கிறது ? 


இராம : - குழந்தாய் லட்சுமணா! வனவாசத்தில் நினைப்பதற் 
கென்ன உள்ளதென்றா சொல்கிறாய் பார் / பார் ! தேவியின் 
தளிர்மென் கரங்களைப் பற்றியவாறு மாலை நேரங்களில் 
காதலுரைகளில் களித்தவாறு நடந்தபோது அடிபதித்ததும் 
கொப்புளிக்கும் ஊற்றுநீர் சிந்தும் மணல் தரையில் திரிந்ததை 
நினைத்துப் பார்க்கின்றேன் . 


32 


சீதை : -ஓ ! அருளிலாதவனே ! இப்பேச்சுகளால் துயர்மிகுந்த 
என்னை மீண்டும் வருத்துகிறாயே ? 


இலக் : - அண்ணல் / வருந்தற்க ! 


ராம் : நற்பேறிலாத 

நான் வருந்தாதெப்படி 
இருக்கமுடியும் ? முன்பு வனவாசம் . பின் இலங்கையில் 
பிரிவு.இப்போதும் பிரிவு . துரதிர்ஷ்டசாலியாகிய என்னை 
அடைந்து துன்பத்தைத் தவிர சீதை வேறு என்ன பெற்றாள் ? 
ஆ ! காதலி! 


சீதை : -அண்ணலே ! வெளியேற்றியவளுக்காக ஏன் இந்தத் 
துயர் ? 


இராம : -ஆ ஜனகராஜபுத்திரி 


உடைய 


நான் 


சீதை : 

சிறிது புண்ணியம் 
விடத்தகுந்தவள்தான் ! 


இராம :-ஆ ! வனவாசத்துணைவியே ! 


சீதை : - இப்போது அதுகூட இல்லை . 


இராம :-அந்தோ! எங்குசென்றாய் ? 


சீதை : - குறைநோன்பினன் எங்கு செல்வேன் ? 


இராம : - எனக்கு பதில் கூறு ! 


சீதை : - அருகடைதற்கியலாதவளுக்கு பதில் கூறுவதெப்படி ? 


இராம :- ( வருந்துகிறான் ) 


33 


இல : - அண்ணல் ! வருந்தத்தக்க சீதை என்று கூற வேண்டாம் ! 
எந்தப் பெண்ணுக்காக கணவன் இவ்விதம் துக்கம் 
அடைவானோ அவள் நிச்சயம் வருந்தத்தக்கவள் அன்று . 


இராம : - குழந்தாய் ! இலட்சுமணா! அவள் எங்கிருக்கிறாள் 
என்று தெரிந்து கொள்ள முடியுமா ? 


சீதை : - பொழுது சாய்ந்ததும் தன் இணைபிரிந்த அன்றில் 
( சக்கர்வாகம் ) போலப் பிரிந்து இங்கேயே இருக்கிறாள் 
என்று . 


இல : -எங்கிருக்கிறாள் என்று தெரிந்து கொள்ள இயலாது . 


இராம : - நெடுங்காலமாகத் தொடர்ந்து வந்த ரகு குலத்தை 
நான் கள்ளியெறிந்தேன் ( நாசமாக்கினேன் ) ( வருந்துகிறான் ) . 
சீதை - [ வருத்தமுடன் ) அண்ணல் மிகவும் வருந்துகிறான் . 
என் செய்வேன் ? துணிந்து காட்சி தரட்டுமா ? கண்ணீரைத் 
துடைக்கட்டுமா ? ( எட்டு வைத்து ] எனினும் மக்கள் பழிச் 
சொல்லைக் காத்தல் வேண்டு மல்லவா ? 

அண்ணால் 
காணாதவாறு மறைந்து கொள்கிறேன் . 

பந்தோ ! 
வருத்தத்தால் துவளும் நான் என்னை நானே அடக் கியாள 
முடியாதுள்ளேன் . முனிவர்கள் வரும் இடம் ஆகை , பால் 
யாராவதொரு முனிவன் என்னைக் காணக் கூடும் . ஆதல பின் 
பூம்புதர் செறிந்த மறைவான சந்து வழியாக ஆசிரமத்துக்கு : 
சென்று குசலவர்களைக் கண்டு கொள்கிறேன் . 


[ பார்த்துக் கொண்டே செல்கிறாள் 


( அப்போது ஒரு முனிவள் வருகிறான் ) 
முனிவன் : -வால்மீகி மாமுனிவனால் 

பணிக்கப் 
பட்டுள்ளேன் . குழந்தாய் 

பாதராயணா! 
இலட்சுமணனொடு 

இராமபத்திரன் 
தபோவனத்திற்கு வந்திருப்பதாகக் கேள்விப்பட்டேன் . நண் 


34 


பகல் கடன் முடிப்பதில் ஈடுபட்ட எனக்காக அவன் 
வெளியில் காத்திருக்கலாம் . ஆதலின் நீ போய் நான் நண்பகற் 
கடன் முடித்து உன் வருகைக்காக எதிர்பார்க்கிறேன் என்று 
கூறுக ” என்று வால்மீகி மகரிஷியின் ஆணைப்படி 
இராமனைத் தேடுகிறேன் . [ நடக்கிறான் ] 


இலக் : - [ பார்த்து பரபரப்புற்று ) அண்ணல் / யாரோ ஒரு 
முனிவன் இங்கு வருகிறான் . 


[ இராமன் கண்களைத் துடைத்துக் கொண்டு தைரியமுடன் 
இருக்கிறான் ) 


முனி : - அடே இப்பூம்புதர் நிழலில் யாரோ இரு மானுடர் 
இருப்பது போல் தோன்றுகிறது . இலட்சுமணனுடன் கூடிய 
இராமன் தானோ ? [ பார்த்து ] ஆம் ! ஐயமில்லை காற்று 
மெதுவாக வீசுகிறது . வெயில் கடுமையாக இன்றி மெல்லக் 
காய்கிறது . மான்கள் அச்சமின்றி 

சிங்கங்களுடன் 
திரிகின்றன . நண்பகலாகியும் நிழல் குறையாமல் , உள்ளது . 
இக் காட்டிற்கு இராமன் எனும் பெயருடைய திருமால் 
வந்திருக்கிறான் என்று தெரிகிறது . தெய்வீக சக்தியால் 
மட்டுமின்றி உருவத்தாலும் இதுவே உறுதியாகிறது . 
இவனிடம் சென்று செய்தி கூறுகிறேன் : [ அருகடைந்து ) 
மன்ன ! ஸ்வஸ்தி 


இராம : - வணக்கம் ( அபி வாதம் ) 


முனி : - வெல்க ( விஜயீபவ ) 


இராம :-ஐயன் வந்த தென்னவோ ? 


முனி: -நண்பகற் கடன் முடித்துவிட்டு , வால்மீகி முனிவர் 
மாமன்னரின் வருகையை எதிர் நோக்குகிறார் . 
இராமன் :- [ பார்த்து ] அடே இப்போதே நண்பகல் கடந்து 


35 


விட்டதே ! நண்பகல் வெயிலின் மரத்தடியில் புக்கிருந்த 
நிழல் * வழிப்போக்கனைப் போல , மெல்ல மெல்லச் 
செல்லுகின்றது , 


நண்பகல் கதிர்க்கற்றைகளின் சூடு மிகாமல் , நீரில் 
அளைந்த , நீர்த்துளிகள் செவிவிசிறும் காற்றினால் முகத்தில் 
சிதற மகிழ்ந்து , மார்பில் நீரைப் பொழிந்தபடி மெல்ல 
மெல்லக் கரையில் வந்து , தும்பிக்கையால் பிளிறியபடி 
ஆற்றில் அலை வட்டங்களை உருவாக்கியபடி களிறு 
செல்கிறது . 


( எல்லோரும் செல்கின்றனர் ) 


- 4 


வழிப் போக்கன் மரத்தடியில் வெயிலுக்கஞ்சி 
இளைப்பாறிச்செல்வது போல நிழலும் மரத்தடியில் இருந்து 
மெல்ல வெளியேறிச் செல்கிறது என்ற கருத்து , 


36 


குந்த மாலா 


நான்காம் அங்கம் 


( இரு பெண் துறவிகள் வருகின்றனர் ) 


முதலவள் : - யக்ஞவதி | இராமாயண இசையின் பொருட்டு 
வால்மீகி தபோவனம் வந்துள்ள திலோத்தமை என்னிடம் 
இவ்விதம் கூறினாள் . " நான் தெய்வீக சக்தியால் , சீதையின் 
உருவம் எடுத்து , இராமனிடம் சென்று அவனுக்கு 
சீதையிடம் உண்மையான அன்பிருக்கிறதா என்று அறிய 
விரும்புகிறேன் . ஆகையால் நீ இராமன் இருக்குமிடம் 
ஆராய்ந்து சொல்க ” என்றாள் . ஆதலின் தோழி ! இராமன் 
தங்குமிடம் காட்டுக . 


யக்ரூவதி : - வேதவதி | இராமனின் இனிய தோழன் 
கௌசிகனால் புதர் மறைவிலிருந்து திலோத்தமையால் 
சொல்லப் பட்டதெல்லாமே கேட்டுவிட்டான் . 


வேதவதி : - தவறல்லவா நடந்துவிட்டது . 

செய்தி 
யறிந்துவிட்ட இராமன் முன் சீதை வேடத்தில் திலோத்தமை 
போனால் விபரீதமாகி நகைப்பிற்கிடமாகி விடும் . ஆதலின் 
இனிய தோழி திலோத்தமையைத் தடுக்கிறேன் . 


யக்ஞ : - வேதவதி | சீதை இப்போதெங்கிருக்கிறாள் . 


வேத : - சீதையா கேள்/ இற்றைக்கு ஏழுநாட்களுக்கு முன்பு 
தபோவன வாசிகள் , எல்லோரும் பகவான் வால்மீகியிடம் 
சுவாமி | மன்னன் இராமன் நம் செய்குளத் தரு 


37 


இருப்பதால் பிற ஆடவர்கள் காணாதவாறு நாங்கள் தாமரை 
மலர் கொய்வதோ, குளிப்பதோ இயலாதவாறுள்ளது " என்று 
முறையிட்டார்கள் . வால்மீகி முனிவர் சிறிது நேரம் கண்கள் 
அசையாமல் தியானித்திலிருந்து பின் இவ்விதம் கூறினார் . 
“ இச்செய்குளம் ( நடைகிணறு ) மருங்கில் இயலும் பெண்டிர் 
ஆடவர் கண்களுக்குத் தென்படாராகுக ” என்று அருளினார் . 
அன்று முதல் சீதை இராமன் கண்களில் படாதவாறு 
செய்குளத்தருகே பகல் முழுவதும் கழிக்கிறாள் . 


யக்ஞ: - இராமனுடன் தமக்குள்ள உறவு குசலவர்களுக்குத் 
தெரியுமா ? 


வேத : - சிறு குழந்தைகள் தானே / முனிவர்களுடன் 
கூடியிருக்கும் அவர்கள் , தாயின் பெயர் கூடத் தெரியாமல் 
வளர்ந்து வருகிறார்கள் . நெடுங்காலமாகப் பிரிந்த 
தந்தையைப் பற்றி என்ன தெரியப் போகிறது ? 


யக்ஞ:-இராமன் தபோவனம் வந்துவிட்டானா ? இல்லையா 
என்று தெரியுமா ? 


வேத :- அவன் எங்கு வந்தான் ? 


யக்ஞ : - நீ திலோத்தமையிடத்திற்குச் செல் / நான் சீதையின் 
பக்கம் துணையாக இருக்கிறேன் . 


( செல்கின்றனர் ] 


பிரவேசகம் 


[ (உத்தரீயம் ) மேலாடை போர்த்திக்கொண்டு சீதையும் 
யக்ஞவதியும் வருகின்றனர் ] 


38 


யக்ஞ : - தோழி வைதேகி , இந்த உத்தரீயம் இணை 
அனளிந்திருப்பது மிகவும் சிறப்பாக இருக்கிறது ? எங்கு 
கற்றாய் ? 


சீதை : - மிகக் குளிர்ந்துள்ள அலைதவழ்ந்து வரும் 
இச்செய்குளக் காற்றிடமிருந்து . 


யக்ஞ : - முழுமதி போன்ற தூயவெண்மை யும் , மணமார்ந்த 
மனங்கவரும் வண்டுகளின் மெல்லிசை போன்றதுமான 
இந்த பிராவரணம் (உத்தரீயம் ) அணிவது பிரிவுக்கு முரண் 
உடையதல்லவா ? 


சீதை : - தோழி ! முன்பு யாம் மன்னரின் ஆணையால் 
வனவாசம் சென்று சிலநாள் சித்திர கூடத்தில் இருந்து 
விட்டுப்பின் தென்திசை எகும் போது , நெடுநாள் பழகிய 
நட்பின் சின்னமாக சித்திரகூட வனதேவதை மாயாவதி தன் 
நினைவிருக்கும் பொருட்டு நிலவொத்த தூய்மையும் மணம் 
பொறுந்தது மான இந்த திவ்விய உத்தரீயம் தந்தனள் . 
அண்ணலால் கைவிடப்பட்ட எனக்கு இத்தகு துயர்க் 
காலங்களில் நெருங்கிய பற்றும் , இன்ப துன்பங்களில் 
நற்றுணையுமாகிய இதனை விருப்புடன் அணிந்துள்ளேன் . 
[ அழுகிறாள் ) 


2. ஞ : - தோழி ! வருந்தாதே ! இந்த தபோவன வாசம் 
வளவாசம் என்று எப்படிச் சொல்வது ? 


கதை : - எப்படி வருந்தாமலிருக்க முடியும் ? அண்ணல் இந்த 
தபோவனத்திற்கு வந்துள்ளார் என்றதுமே நம்பிக்கையும் 
துயரமும் இருமடங்கானது : தனியாக இரவுபகலெந்நேரமும் 
நெடுமூச் செறிந்து பொழுதைக் கழிக்கின்றேன் . இது 
எவ்வளவு வலிய துன்பம் தெரியுமா ? 
யக்ஞ : - அதையெல்லாம் பொருட்படுத்தக்கூடாது . நீ இந்தப் 
பொய்கைக் கரையில் இருந்து கொண்டு பறவைகள் 


39 


இணைகூடிச் செல்வதைக் கண்டவாறு வருத்தத்தை 
மறப்பாயாக ! நானும் என் பணிமேற்கொண்டு செல்கிறேன். 


சீதை : 

[ பொய்கையைப் பார்த்து இந்த அரசன் 
இணைகள் எவ்வளவு பாக்கிய முடையவை . பிரிவுத் துயர் 
இன்றி என்றும் ணைகூட 

மகிழ்ந்தவாறுள்ளன . 
பிரிவுத்துயருக்கு எடுத்துக் காட்டாக , என்னைவிடச் சிறந்த 
போதனைக்குரிய ஆசிரியை எவளும் இல்லை . விலங்குகள் , 
பறவைகள்கூட ஒன்றொடொன்று மனங்கலந்தின்புற்று 
மெல்லினிய மொழி பயின்று களிப்புடன் திகழ்கின்றன . 


யக்ஞ: [ பார்த்து என்ன இந்தப் பரபரப்பு ? இருக்கைவிட்டு 
விரைந்தெழுந்து , உடைகளை ( மரவுரி , உத்தரீயங்களை ) 
சரிப்படுத்தியவாறு , வியப்பால் அகன்ற கண்களுடன் 
எல்லோரும் ஒரே திசையில் செல்வதைப் பார்த்தால் 
மாமன்னர் வந்திருப்பதாகத் தெரிகிறது . 


[ செல்கிறாள் ) 
[ வருத்தத்துடன் கண்னுவனோடு இராமன் வருகிறான் ) 


கண் : - “ கண்வ ! கன்வ ! நைமிசாரணிய எழில் மிகும் 
காட்சிகளைக் காட்டி இராமனை மகிழ்விப்பாயாக ” என்று 
வால்மீகி பகவான் ஆணையிட்டுள்ளார் . இந்த இராமனோ 
கவலையோடு முன்னால் நடக்கும் என்னைக் கூடக் 
கவனிப்பதாகத் தெரியவில்லை . 

சமதள வழியில் கூட நடை தள்ளாட , தாமதித்தவாறு 
மெல்ல நடந்து , தலைகுனிந்து எழில் மிகுந்த இக் 
காட்டினைக் காணாதிருக்கிறான் ( அருகணைந்து ) 
மாமன்ன 
இராம :- ஓ / நண்ப உன் அழைப்பு முனிவர்க்குரித்தன்று . 
எனினும் உன் குற்றம் வயதல் ஏற்பட்டதன்றி உன்னால் 
ஏற்பட்டதன்று . 


40 


நான் இராமனாகவும் நீ கண்வனாகவும் சிறுவயதில் 
இருந்தோம் . கால வேறுபாட்டால் ( வயதால் ) நீ 
அண்ணலாகவும் நான் மன்னனாகவும் ஆகிவிட்டோம் . 


கண் : - இந்தப் புனைந்துரை ( குத்திக்காட்டிப் பேசுதல் ) 
பெருந்தகைமையுடையதே . 


இராம : - சொல்லவேண்டியதெதுவே சொல் ! 


கண் : - மணமலர்கள் திக்கெல்லாம் மணம் பரப்ப , ஆயிரக் 
கணக்கான மரங்கள் பழுத்துக் குலுங்கி கிளை வளைந்திருக்க , 
பசுமை சூழ்ந்திலும் இக்காடு எத்துணை அழகாக மனங் 
கவர்கின்றது . 


இராம : - மரியாதைக்குரிய இத்தபோவனக் காடுகள் என்றும் 
என் மனதிற்கினியவையே என்பதில் தடையுண்டோ ? பார் 


காட்டுத் தீயை வேள்வித்தீ எனவும் , மரங்களையூபஸ்தம்பம் 
( வேள்வித்தூண் ) போலவும் , புள்ளினங்களின் மெல்லிசை 
சாமகீதமாகவும் , மான்களை முனிவர்களாகவும் பாவித்து 
பேறுற்றவனாக நான் இந்நிலத்தில் தயங்கித் தயங்கி 
அடியிடுவேன் . 


கண் :- உலக நன்மையின் பொருட்டு முன்னேற்றத்தின் 
படிகளான தவ ஒழுக்கம் மேற்கொண்ட முன்னைய 
ராஜரிஷிகள் ( மன் முனிகள் ) மரபுரிமையான இந்த 
நைமிடம் , குறித்து அறநெறி வழாத மாமன்னர் இவ்விதம் 
கூறுவது தகுதியுடையதே . மூவுலகையும் ஒரே வில்லால் 
வென்று , புனிதவேள்விகள் நெறியே இயற்றி , தம் மக்களிடம் 
அரச பாரத்தை ஈந்து இக்ஷ்வாகு குல மன்னர்கள் இத் 
தபோவனத்தில் தான் ஓய்வு கொண்டின் புறுவர். 


இராமன் : - (வணங்குகிறான்) 


41 


கண் : - வேறெங்கும் காணரிய சிறப்புமிக்க இந்த நைமிசத்தின் 
பெருமையைக் காண்க 


சிவன் தலை முடியிலமர்ந்த நிலவும் , இளஞ் சூடான 
கோடை வெயிலும் கலந்து , இயங்க , இங்குள்ள மரந்தளிர்கள் 
வாடுவதில்லை . நீர் என்றும் வற்றுக.. தில்லை . மக்களை 
( வெயில் ) வருத்துவதில்லை. மக்கள் , கண் பார்வைக்குப் 
போதுமான அளவே ஒளி பரவும் . மேலும் , இங்கு 
இடையறாத வேள்லி தினந்தோறும் இயற்றப் படுதலால் 
இங்கேயே தங்கிய இந்திரனுடைய மத மிக்க * ஐராவதம் 
( வெள்ளானை ), சுவர்க்க நந்தன சந்தன மரத்தைத் தவிர்த்து , 
இந்த மரத்தில் கட்டப்பட்டதால் கழுத்துக்கயிறுராய்ந்த 
வடுவார்ந்த மரத்தினைக் காண்பாயாக . 


இராமன் : - ( பார்த்து ] இடையறாத வேள்வி களியற்றும் இந்த 
அறக்காட்டினை ( தரும வனத்தினை) க்கண்டு தேவர்கோன் 
இந்திரன் தனது நந்தன வனத்தை மறந்துவிட்டான் . 


இந்திரனையழைக்கும் (ஈர்க்கும் ) மந்திரங்கள் 
செவியிற்பட்டதும் , அஞ்சிய சசிதேவி ( இந்திராணி ) 
எப்போதும் * பூமாலையைக் கழற்றி பிரிவுக்கேற்பக் 
கூந்தலை முடித்துக் கட்டுவாள் ! 
கண் : - இதோ ! இதைக்காலாவில்லையா ? 
சாமகீதத்தைக் கேட்டுலயித்த மத யானை , மதத்திற் படிந்த 
வண்டுகளை ஒட்டாமல் காதுகள் அசைக்காமல் இருக்கும் . 
இராமன் : - பகைத்து ] இதில் வியப்பென்ன இருக்கிறது ? 
முனிவர்களின் புனிதமான இனிய சாமகீதம் 
பிரிவாற்றாதவரையும் மனங்கவருமானால் , மதயானையைக் 
கவருவதைப் பற்றிச் சொல்லவும் வேண்டுமா ? 


* இராவணன் பெயர் நினைவூட்டல் உத்தி . 

. 
" பிரிந்த மனைவி பூஅனரியாள் ஆதலின் இந்திராகரி பூச்சூடல் தவிர்ந்தாள் 
என்று கருத்து . 


42 


கண் : - அந்தோ! புகையால் கண்கள் துன்புற்றனவோ! 


இராம : - சீதையின் விரகதாபத்தால் கண்ணீர் பொழிந்து 
இடையறாத துக்கத்தால் அழிந்து என் கண்கள் மீண்டும் 
புகையால் துன்புற்று வருந்துகின்றன . 


கண் : - அப்படியாயின் எதிரேயுள்ள ஆசிரமக் கேணியில் 
குளிர்ந்த சீரால் கண்களைக் கழுவிக் கொண்டு சிறிது நேரம் 
இளைப்பாறுக ! நானும் குலபதி ( வான்மீகி ) வேள்வி நேரம் 
ஆயிற்றதலின் அவருடன் செல்கிறேன் . ( செல்கின்றான் ] 


இராம :- நடந்து ] இந்தக் கேணியில் இறங்குகிறேன் .. 
( இறங்கி ] ஆஹா ! பொய்கை நீர் எவ்வளவு தெளிவாக 
இருக்கிறது . ( நீரிடையே நிழல் கண்டு பரபரப்புற்று ] 
இங்கெப்படி சீதையும் தோன்றுகிறாள் ? 


( மகிழ்ச்சியும் வியப்பும் அடைகிறான் ) 


சீதை : - [ பார்த்து ] அய்யய்யோ ! அன்னப் பேடுகளைக் 
கண்டவாறு மெய்மறந்து , அண்ணல் 

வருவதைக் 
காணவில்லையே விலகிச் செல்கிறேன் . 


[ விலகிச்செல்கிறாள் ] 


ராமன் : - என்னைப் பொருட்படுத்தாமலே சீதை 
போய்விட்டாளா ? என் நெடும் பிரிவாற்றாமையால் 
வெளுத்த கன்னங்களில் நீண்ட கருங்கூந்தல் படியும் 
முகத்தினைச் சிறிது காட்டி ஆயிரம் ஆசையோடு தெளிவாகக் 
கண்ட சீதை மீண்டும் மறைந்து விட்டாளா ? அவளைப் 
பிடித்துக் கொள்வேன் . ( கைகளை நீட்டி ) இவள் சீதையன்று . 
பொய்கைக் கரை வழியே எங்கோ செல்லும் சீதையின் நீரிற் 
படிந்த நிழலே நான் கண்டது , ஆதலின் நிழற் காரணமான 
மூலத்தை ஆராய்கிறேன் . ( ஆராய்கின்றான் ] இதென்ன ? 


43 


கரையில் யாரும் இல்லையே ! பிம்பம் (உருவம் ) இல்லாமல் 
பிரதி பிம்பம் எப்படி உருவாகும் ? இதென்ன மாயம் ? 


சீதை : - அண்ணல் என் நிழலைக் கண்டு என்னைக் காண 
இயலாதிருக்கிறான் ! (சிந்தித்து ] ஆம் ! புரிந்தது ! முனிவர் 
அருளால் தபோவனவாசிப் பெண்டிர்கள் பொண்ணைக் 
கரையில் ஆடவர் கண்களுக்குத் தெரியாமலிருக்கும் படி 
முனிவர் அருள் கூர்ந்திருந்தால் எவ்வளவு நன்றாக இருக்கும் ? 
நானும் நிழல் தோன்றாதவாறு விலகிச் செல்கிறேன் . 
[ மறைகிறாள்]] 


இராம : - தெளிந்த நீரில் படிந்த சீதையின் நிழலுருவேனும் 
காண்கின்றேன் ! [ பார்த்து ) அந்தோ ! அதுவும் மறைந்து 
விட்டதே ! [ மயங்குகிறான் ) 


சீதை : - அய்யோ ! அய்யோ ! அண்ணல் மயங்கிவிட்டான் . 
அருகே செல்கிறேன் ( நடந்து ] சுவாமி மீண்டும் கோப 
முறலாம் ! முனிவர்கள் ஒழுக்கமற்றவள் எனக் கருத 
நேரிடலாம் . ஆதலின் திரும்பி விடுகிறேன் ( நின்று ] 
இப்போது நீதி அநீதிகளைப் பற்றி ஆராய்வதற்குரிய 
நேரமில்லை ! அண்ணல் என்னைக் கோபிக்கட்டும் ! 
முனிவர்கள் பழிதூற்றட்டும் , இந்த நிலைமையிலுள்ள 
அண்ணலை விட்டுச் செல்ல என்னால் இயலாது . ( மீண்டும் 
நடந்து ] திக்பாலகர்களே ! கேளுங்கள் ! அண்ணலால் 
கைவிடப்பட்ட நான் , இப்போது அண்ணலின் கட்டளையை 
மீறுபவளாக இல்லை . எனினும் துயர் மிகுதியால் இந்தத் 
துணிகரச் செயலாற்ற முனைந்துள்ளேன் . [ அருகிற் சென்று 
பார்த்து ] அய்யோ! அய்யோ ! உணர்விழந்து அண்ணல் 
இருக்கிறான் . ( தொடுகிறாள் ] 


[ இராமன் உணர்வு பெற்று எழவும் சீதை மறைகிறாள் 


ராமன் :- இதென்ன ? திடீரெனப் புளகாங்கிதம் உற்றேன் ? 


44 


சீதை : -அவ்விதம் வெளியேற்றப் பட்ட நான் இவ்விதம் 
துணிசெல்புரிந்து உண்மையிலேயே அஞ்சுகிறேன் . 


இராம : - புலம்பி அரவணைத்துக்கொள் வைதேகி 


சீதை : - குற்றமற்றவளானேன் ! 


ஓராம : - எனக்குக் காட்சி தரமாட்டாயோ அன்பே ! 


சிதை - முனிவர் சாசனம் / துர்ப்பாக்கியசாலி நான் என்ன 
செய்ய முடியும் 


ராம :- நீண்ட கோபத்தை விடுக ! 


அதையே 


சீத: - நாலும் 

“ அண்ணலிடம் 
விண்ணப்பிக்கின்றேன் . 


இராம : - என்னிடம் ஏன் அருள் இல்லையா ? 


சீதை: - அண்ணலே இவ்வலச முரண்பாடல்லவா ? 


இராம - தேவி ! உன்பால் விண்ணப்பம் ... ? 


இதை : - கேட்கிறேன் / சொல்லுக 


இராம : -நீ கற்பொழுக்கம் மிக்கவள் ! 


சீதை - ஆகா உயிர்விடாதது தகுந்ததே ! 


இராம - உன்னைக் காட்டிற்குத் துரத்தினேன் 


சீதை: - அண்ணலுக்குத் தன் எல்லா ஏவலர்பாலும் எதுவும் 
செய்யலாம் ! 


45 


இராம : -அத் தவற்றினை மறந்து மன்னித்தருள்வாயாக ! 


சீதை :- நீயே அருளவேண்டும் நான் என்றும் உன்னவள்தான் . 
இராம : - மெல்லமளியில் ( மென்துகில் விரித்தபடுக்கையில் ) 
தோளே தலையணையாக உன்னோடு முழுமதியிரவுகளைக் 
கழித்த அந் நாட்கள் மீண்டும் வருமா ? 


சீதை: - ஓ ! மக்கள் பழிச் சொற்கஞ்சியவனே! 
உன்னருகிலிருக்கும் போதே விரகத்தில் வருந்துகிறாய் . 


இராம : - ஆ ! அன்பே ! ஜனக மன்னன் மகளே ! பதில் 
கூறமாட்டாயா ? 

[ மயக்கமுறுகிறான் ] 


சீதை : -அந்தோ ! அண்ணல் மீண்டும் மூர்ச்சையுற்றான் . 
ஆற்றுவிப்பேன் . ( முந்தானையால் விசிறுகிறாள் ) 


இராம : ( கைநீட்டி முந்தானையைப் பிடித்து ] 
முந்தானைபோல தோன்றுகிறது ! யாருடையதாயிருக்கும் ? 
( ஆராய்ந்து ] ஜனகன் மகள் தேவியின் முந்தானைக் காற்று 
மட்டுமே என் உடலைத்தீண்டி உணர்வூட்ட முடியும் ? வேறு 
யாரும் இருக்க முடியாது . ஆதலின் பார்க்கிறேன் 
( கண்களைத்திறந்து ] இடையறாத கண்ணீர் ஒழுக்கினால் 
பார்வை மறைக்கப்பட்டு ஒன்றும் தெரியவில்லை . ஆதலின் 
இந்த ஆடையால் கண்களைத் துடைத்துக் கொள்கிறேன் . 


[ அப்படியே உத்தரீயம் இழுத்து கண்ணீரைத்துடைக்கிறான் ) 


சீதை : - [ மேலாடையை விடுக்கிறாள் ] அண்ணலே ! 
காதற்கலைஞன் போல பிறன்மனை மேலாடையால் நீ 
கண்ணீரைத் துடைத்தல் தகாது . 
இராம : - [ மேலாடை வீழ்வதுகண்டு ) மேலாடை மட்டுமே 
காண்கிறேன் . கீழுடை காண்கிலேன் . யாருடையதென்று 


46 


ஆ ராய்ந்து பாராமல் உணர்ச்சி வேகத்தில் பற்றி ஈர்த்ததால் 
நிலவும் , பாம்பு ரியும் போன்ற அழகிய இம்மேலாடை 
வானிலிருந்து வீழ்ந்தது . மீண்டும் பார்த்து , முன்பின் பாராது 
என்னை ஏன் குறைகூறிக் கொள்ளவேண்டும் . 
சித்திரகூட வன தேவதை: மாயாவதியால் தரப்பட்டது 
என்பது தெளிவாகத் தெரிகிறது . சூதாடும்போது பந்தயப் 
பொருளாகவும் , காதற் களியாட்டத்தின் போது 
சழுத்து கயிறாகவும் , 

இரவில் கலவிப்போர்க்கு 
விரிப்பாகவும் அமைந்த மான் விழியாளின் மேலாடை 
விதிப்பயனால் எனக்குக் கிடைத்தது . 


சீதை : - அண்ணல் அடையாளம் கண்டு கொண்டான் . 


இதனை 


இாமன் : - காதலியின் விருப்புடைய 
எப்படிச்சிறப்பிப்பது ? (சிந்தித்து நன்று . இதற்கிதுவே 
சிறந்த LT சு ! [ போர்த்துக் கொண்டு , பார்த்து ) இரண்டு 
போர்வைகளையுடைய என்னைப்பார்த்து முனிவர்கள் 
ஏதாவது நினைக்கக் கூடும் . ஆதலின் எனது மேலாடையை 
விட்டுவிடுகிறேன் . (விட்டுவிடுகிறான் ] 


சீதை :- [ மகிழ்ச்சியுடன் எடுத்து ] 

நெடுநாட்பிரிந்து 
வாழ்ந்ததற்கு பரிசு பெற்றேன் . முகர்ந்து ] இது மணம் 
ஊட்டப் படுதாலில்லா 

அண்ணலுடைய மேலாடை 
இராகவன் என்றும் சத்திய பாந்தன்தான் . ( போர்த்துக் கொண்டு ] 
ஆகா ! இந்த அன்புடைய வளின் சுகபரிசத்தால் சிறப்புற்ற 
இம் மேலாடையைப் போர்த்துக் கொண்டதும் , அண்ணலின் 
மார்பினைத் தழுவியது போன்ற செறிந்த புளகம் 
உறுகின்றேன் . 


ராம் : - என் மேலாடை கீழ்விழுமுன்பே யாரோ 
கவர்ந்தனரே ! ஆதலின் எனது விருப்பம் ஈடேறலாம் : 
( ஆலோசித்து ) மேலாடை கவர்வது நிழலில் தெரிந்தது . 


47 


ஆகையால் சீதை யன்று ! 

என்ன இது விசித்திரமாக 
இருக்கிறது . இது சித்தாசிரமத்தில் வசிப்போரின் தவ 
ஆற்றலா? ஆகட்டும் தேவியின் முகதரிசனத்திற்கு உபாயம் 
என்ன ? ஓ ! வைதேகி பழைய செய்திகள் ஒன்றும் உனக்கு 
நினைவில்லையா ? எனக்குத் தரிசனம் மட்டுமாவது 
தரக்கூடாதா ? 


சீதை: - இப்போதும் பழைய கதைகள் துழாவுவதேன் ? 


இராம : - மெல்லியலே ! சித்திரகூடத்தில் ஒரு நாள் நீ 
பூக்கொய்யச் செல்லும் போது உனக்குத் தெரியாமல் 
வந்து பற்ற , பறித்த மலர்கள் நிலத்தில் சிந்தும்போது 
ஆடைநுனியால் நான் ஏந்தினேனே நினைவிருக்கிறதா ? 


சீதை : - ( நகைத்து ] துணிவுடையோய் ! அதனால்தான் 
இவ்வுளவு தூரத்துக்காளானேன் 


இராம : - பதில் சிறிதேனும் தரக்கூடாதா ? 


சீதை : - எனக்கும் பொழுது சாயும் நேரமாய் விட்டது . இந்த 
நிலைமையிலுள்ள அண்ணலைத் தனியே விட்டுச் செல்ல 
வும் மனதில்லை . இப்போது என்ன செய்வது ? 
( சுற்றுமுற்றும் பார்த்து ) பாக்கிய வசத்தால் இதோ 
அண்ணலின் இனிய தோழன் கௌசிகன் . உற்சாகம் 
பொங்கும் கண்களுடன் ஏதோ தேடுவது போல இப்பக்கம் 
வருகிறான் . ஆதலின் செல்கிறேன் . 


( செல்கிறான் ] 


[ அப்போது தேடிக்கொண்டே விதூவுங்கன் வருகிறான் 


விதூ : - மன்னன் எங்கே இருக்கிறான் ( நடந்து பார்த்து ]இனிய 


48 


தோழன் இப்பொய் கைக் கரையில் கவலையுடன் எழில் 
திருமேனி தோன்ற அமர்ந்துள்ளான் . 
செல்கிறேன் ( அருகடைந்து ) மன்ன ! வெல்க 


அருகே 


இராம :- [ பார்த்து ] ஒரு இனிய தோழன் கௌசிகனா ? வருக 
வருக ! நீ யெங்கிருந்தாய் ? 


விதூ : - பொழுது புலர்ந்தது முதலாக உன்னைத் தேடிக் 
கொண்டிருந்து பொழுது சாயும் போது உன்னைக் 
கண்டுபிடித்தேன் . 


இராம : - என்னைத்தேடும் வருத்தம் ஏன் ஏற்பட்டதோ ? 
பாவம் ! 


விதூ 


இன்று அதிகாலை யாருமில்லாத போது 
முனிகன்னிகையரும் நீராமகளிரும் ( அப்ஸரஸ் ) ஏதோ ஒரு 
தபோவன ரகசியம் மறைவாகப் பேசுவதை , நான் பூம்புதர் 
மறைவிலிருந்து கேட்டேன் , அது உனக்குப் பிடிக்காதது ! 
உட்புதைந்துள்ள ரகசிய கர்ப்பம் போல அது என்ன மிகவும் 
துன்புறுத்துகிறது . 


இராம : - அந்த தபோவன ரகசியம் என்ன ? 


விதூ : - அடடே தெரியாதா ? அந்த வானரமகளிர் .... ! 


ராம : - ( காதைப் பொத்தி ) பெண்களைப் பற்றிய ரகசியமா ? 
அதைக் கேட்டது போதும் ? 


விதூ : - அஞ்சற்க ! நான் இராமனுடைய தோழனல்லவா ? 
அந்த புராண சுவர்க்க தாசியிருக்கிறாளே ! 


இராம : - (தனக்குள் ) இக் கதை 

வானகக் கணிகையர் 
சம்பந்தப் பட்டதா ? அப்படியானால் கேட்பதில் தவறில்லை . 


49 


யார் ? 


ஊர்வசியா ? 


( வெளிப்படையாக ) அது 
திலோத்தமையா ? 


விதூ : - திலோத்தமையா ? கிலோத்தமையா ? அதெல்லாம் 
தெரியாது . அவள் நெடு நாட்பிரிந்துள்ள வைதேகியின் 
உருவத்தைத் தாங்கி உன்னைக் கேலி செய்ய விரும்பினாள் ! 


இராம :-(தனக்குள்) அந்தோ ! கஷ்டம் கௌசிகன் சொன்னது 
சரிதான் . இல்லாவிட்டால் அப்படி சீதையின் நிழல் தோன்றி , 
அவள் நிஜ உருவம் தோன்றாதிருக்குமா ? இது மானுடர் 
செயலன்று ! காமரூபிணி ( விரும்பிய உருவெடுக்கும் ) 
திலோத்தமையின் செயலால் முழுதுமாக மோசம் போனேன் ! 


சென்று 


தாகம் கொண்டு பாலைவனக் கானல் நீரைத் தெளிந்த 
நீரென நம்பிக் கைகுவித்துக் 

குடிக்கச் 
மருளுற்றவனானேன் நான் ! 
[ மேலாடையைப் பார்த்து ) அந்த மாயாவியின் செயல்தானா 
இந்த மேலாடையும் ? அடே / பிறரை வஞ்சிக்கும் திறன் தான் 
என்னே ? 


விதூ : - நண்பா! முகம் வேறுபாடுற்றது போல் தெரிகிறது . 
அவளால் வஞ்சிக்கப்பட்டாயா என்ன ? 


. 


இராம :-ஆம் ! வஞ்சிக்கப்பட்டேன் . 


விதூ : - பின் நான் கேட்ட ரகசியம் வீண்போகுமா ? 


[திரையில் ] 


பகைவரையடக்கும் மன்னரைப் போலக் கதிரவன் உலக 
முழுவதும் சுட்டெரித்து , முதலில் தீவிரமாக இருந்து , பின் 
வயதானதும் அமைதி பெறுதல் போல மாலையில் மென் 
கதிர்களுடையவனாய் சூடுதணிந்தான் . 


50 


இராம : - [ பார்த்து ) பகவான் சூரியன் அஸ்தமித்தான் . 
கதிரவன் கதிர்கள் ஒவ்வொன்றாக மறைய மறைய 
பொய்கைத்தாமரை மலரிதழ்கள் ஒவ்வொன்றாக காதலர்ப் 
பிரிந்தவர்தம் விரல்களால் , தவணை நாளை எண்ணும் போது 
விரல் மடங்குவது போல இதழ்கூம்பின. 

மேலும் , 
கரையேற்றும் அருண சாரதியால் கடிவாளத்தால் இழுக்கப் 
பட்டும் , சாட்டையால்துரத்தப்பட்டும் , நிற்கவும் முடியாமல் 
ஓடவும் முடியாமல் தடுமாறும் கால்களுடன் , அஸ்தகிரி 
முகட்டில் கால் வைக்கச் சிரமப்பட்டுச் செல்லும் சுடுகதிரகள் 
எனும் குதிரைகள் திறன் மிகுந்ததாய் கடலில் மூழ்குகின்றன. 


51 


குந்தமாலா 


ஐந்தாம் அங்கம் 


(விதுஷகன் வருகிறான் ] 


விதூஷகன் : - [திரைப்பக்கம் பார்த்து ] தவமுனிவர்கள் வரும் 
நேரம் ஆயிற்று . நீ விரைந்து வருக ! 


[ இராமன் வருகிறான் ) 


இராம : - நீராடி , வேள்வி செய்து , உதிக்கும் கதிரவனைத் 
தொழுது காலைக் கடன்களாற்றி விட்டு , நான் முனிவர்களை 
வணங்க வருகிறேன் . 


விதூ : - இதுவே ஆஸ்தான மண்டபம் . வருக 


இராம : - ( வந்து வருத்தமுடன் ) ஆ ! நேற்று நடந்தவை 
எல்லாம் எத்தனை வியப்பானது ? 


தெளிந்த நீரில் தாமரைக் கண்ணினாளை , நீண்ட 
கூந்தலும் வெளுத்த கன்னமும் உடைய எழில்மிக்க இனிய 
முகத்தை நான் கண்டேன் . எனினும் அது திலோத்தமையின் 
பரிகாசச் செயல் என்றுணர்ந்தேன் . முல்லைப் பூமாலை 
அவள் கட்டியது போலவே இருக்கலாம் . மணலில் அவள் 
காலடிபோலவே இருக்கலாம் . நிழலும் தேவ கணிகை 
உருவாக்கியிருக்கலாம் . ஆனால் அந்தோ! மேலாடைக் 


52 


காற்று இராமனை எப்படித் தீண்டி உணர்வூட்டமுடியும் ? 


( வருந்துகிறான் ] 


விது : - கவலையில் மூழ்கியிருக்கிறான் . அருகமர்ந்து 
தேற்றுகிறேன் . [ அமர்ந்து ] ஒரு நண்பா ! அங்கும் இங்கும் 
இருக்காதே ! புது பனிக்கார்முகில் என , (மின்போன்ற ) 
முத்துமாலையணிந்து , மிக உயர்ந்த , ஏறற்கரிய இந்திர நீல 
மணித்தூண்களில் ஒன்று என நான் மயங்கும் படியாக 
இருக்கிறாய் ! உன்னைச் சேவிப்பதற்காக உலகின் 
நாற்றிசைகளிலிருந்தும் வந்துற்ற மன்னர்களின் இன்குரலால் 
நிறைந்த இந்த லட்சுமி நிவாச பவனத்தின் , பொய்கை 
போன்ற ஆஸ்தான மண்டபத்தில் , தாமரை போன்ற 
கொலுமண்டபத்தில் , பொகுட்டினை ஒத்த சிம்மாசனத்தில் , 
திருமால் உந்திக் 

உந்திக் கமலத்தில் வீற்றிருக்கும் நான் 
முகன் ( பிரம்மா ) போல அமர்ந்து இருப்பாயாக ! 


இராம : - நீ சொன்னபடியே அமர்கிறேன் [ அமர்ந்து 
வருந்துகிறான் ) இன்று எனக்குப்புதிதாக சுகதுக்கங்கள் 
அனுபவத்திற்கு வந்து உணர்ச்சியுள்ளவனாக இருக்கிறேன் . 
( தியானத்தில் மூழ்கி மார்பில் கை வைத்துக் கொண்டு ] இது 
நாள் வரை , சலனமற்ற என் மனத்தில் இன்பமோ துன்பமோ 
அடைந்ததில்லை . இன்று நிழலைக் கண்ட பின்னர் என் 
மனத்தில் சுகமும் துக்கமும் மீண்டும் உண்டாகியுள்ளது . 


( வருந்துகிறான் ) 


விதூஷகன் : - [ பார்த்து தனக்குள் ] இவன் உட்கருத்து 
என்னவென்று புரிந்து கொள்கிறேன் ( வெளிப்படையாக ) 
அரசே இந்த ஆசனச் சிங்கங்கள் . மிகுந்த பாரம் சுமத்தலால் 
ஏற்பட்ட சிரமத்தால் வாய் வழியாக முத்துமணிகள் என்னும் 
நுரைகக்குவது போலிருக்கிறது . 

உன் தோள்களில் 
நிலத்தையும் இதயத்தில் நிலத்தின் மகளான சீதையையும் 
ஏந்தி நிறை ( பாரம் ) மிகுந்தவனாய் என்று கருதுகிறேன் . 


53 


இராம :- ( தனக்குள் ] கௌசிகன் சீதையைப் பற்றிப் பேசி 
தான் ஏதோ தெரிந்து கொள்ளும் ஆர்வத்தைப் 
புலப்படுத்துகிறான் . இவன் பாலிய நண்பன் . ஆதலின் 
இவனிடம் உள்ளதுள்ளபடி சொல்கிறேன் . 
( வெளிப்படையாக ) நண்பா ! உண்மைதான் ! வைதேகியை 
சதா நினைத்துக் கொண்டே இருக்கிறேன் . 


விதூ : - குணத்தாலா ? குற்றத்தாலா ? 


இராம : - குற்றத்தாலோ குணத்தாலோ அன்று . 


விதூ : - இவ்விரண்டாலுமின்றி திருவாட்டிகளை ( சீமந்தினி ) 
எப்படி நினைப்பது ? 


இராம : - காதல் உணர்ச்சிவேகங்கள் , காரண சம்பந்தங்கள் 
எல்லாம் 

பிற 

தம்பதியர் விஷயத்தில்தான் . 
சீதாராமர்களிடத்தில் அப்படியில்லை . 


சுகதுக்கங்களில் மறைத்தலின்றி , தன்னைப் போலவே 
பரஸ்பரம் மதித்து , குண தோஷங்களைப் பொருட்படுத்தாது 
காரணங்களின்றியே எங்கள் கருத்தொற்றுமை 
நிலைபெற்றிருந்தது . 


விதூ : - இத்தகைய பொய்யான இன்மொழிகளால் எங்களைப் 
போன்றவர்களை ( சீதையையும் ) வஞ்சிக்க வேண்டாம் ! நீ 
உண்மையாகவே தேவியை ... ! 


இராம : - சீதை விஷயத்தில் ராமன் உதாசீனன் என்று நீ 
கருதுவது கூடாது . 


உள்ளே 

அன்பினால் நிறைந்தும் வெளியே 
கடுமையாகத் தோற்றமளிக்கிறேன் . தாமரைத் தண்டு 
வெளிக்கு கரடு முரடாகத் தோன்றினும் உள்ளே மெல்லிய 


54 


நூலிழைகள் உள்ளதல்லவா ? 


விதூ : - வடவைக் கனலை வயிற்றிலடக்கிய கடல் போல , நீ 
உள்ளுக்குள் துயரத்தால் குமைந்தாலும் வெளிக்காட்டாது 
நின் பெருமையால் சமாளித்துக் கொள்கிறாய் ! நானோ 

யல்பாகச் சிறியவன் . சீதையின் கதியை நினைந்து 
வடவைக் கனலில் வீழ்ந்த பனித்துளி போல 
வற்றிவிடுகிறேன் . என்னைக் காப்பாயாக . ( அழுகிறான்] 


இராம : - நீ சீதையை இத்துணை உயர்வாக மதித்து 
நினைவதானால் , அவளை நீக்கும்போது 

ஏன் 
தடுக்கவில்லை ? 


விதூ : - அரசன் மகிழ்ச்சியோடு இருக்கும் போதே சேவகர்கள் 
ஒன்று விண்ணப்பிக்க இயலாத 

போது 
சினத்தோடிருப்பவனிடம் என்ன சொல்ல முடியும் ? 


இராம : - ( என்போன்றோர் ) நண்பர்கள் கூறும் சொற்களைக் 
கேளாத சினமிக்கவர்கள் அன்று . 


மிகுந்த ஆற்றலுடன் இயங்கும் மன்னனை மந்திரி 
தடுத்தல் , உலகை ஆயிரங் கதிர்களுடன் சுட்டெரிக்கும் 
கதிரவனைக் கார்முகில் மறைப்பது போலத்தான் . நண்பா 
சீதையைப் பற்றி பேசுவது இருவருக்கும் வருத்தத்தைத் 
தருவதொன்றாகும் . ஆதலின்காவலர்களை எச்சரித்து 
தபோதனர்கள் வரும் நேரமாயிற்று . எச்சரிக்கையுடன் 
காவலர்கள் இருக்குமாறு கட்டளையிட்டுவா! 


விதூ : - மன்னனே ! காய்கிழங்குகள் தின்று , மரவுரிதரித்து 
தண்ட கமண்டலங்களுடன் இருக்கும் இவர்களை ஏன் 
இவ்வளவு மரியாதை செய்யவேண்டும் . 
ராம : உன் ஐயம் தகுந்த தன்று . 

எல்லாப் 
புருஷார்த்தங்களையும் நன்குணர்ந்த , தத்துவ ஞானிகளாகிய 


55 


இவர்கள் ஆன்ம ஞானமே நமக்கு மூலபலமாகும் . பார் ! 
இம்முனிவர்கள் தூண்டுதலால்தான் இன்னும் உள்ளொளி 
பிரகாசித்துக் கொண்டிருக்கிறது . நெருப்பு சுடர்விட காற்று 
துணையாவது போல நம் ஆற்றல்கட்கு ஊற்றாவார் 
இவர்களே! 


விதூ : 


முனிவர்கள் 

வருகை இத்துணைச் 
சிறப்புடையதெனின் விரையில் உன் கட்டளையை 
நிறைவேற்றுவேன் . [ சென்று , திரும்பிவந்து ) ஆகாகா ! 
அப்போது அரசனாணையை அங்கு இரு முனிகுமாரர்கள் 
தோரணவாயிலில் இருக்கக் கண்டேன் . அவர்கள் தம் 
கலைத்திறனை நண்பனுக்குக் காட்ட வந்தார்களாம் . 
மென்னையான கருநிறமுடையவர்களாக , இளம் பருவம் 
எய்தியவர்களாய் , மங்கல தோரணஸ்தம்ப முளைகளென , 
பிழைகாணற்கியலாத சிறுவர்களாய் , எழிலில் மன்மதனின் 
குமாரர்கள் என மயங்கும்படியான ஜீவகளையோடு 
கூடியவர்களாய் , வலிவும் பொலிவும் துடிப்பும் உடைய 
நல்லிளம் பாலகர்களாய் , அகன்ற மார்புடையவர்களாய் 
கண்விருந்தளித்துக் காட்சிதருகின்றனர் . 


ராம : - நம் முன் வருவதற்கு தடை என்ன உள்ளது ? 


விதூ : - பாலகர்களாகிய அவர்களைப் பற்றி உனக்கு 
குதூகலம் பிறந்தது . முதலில் அவர்களைப்பற்றி அறிமுகம் 
செய்கிறேன் . 


ராம : - சொல் சொல் 


விதூ :- அவர்கள் வால்மீகி முனிவரின் சீடர்கள் . யாழிசையில் 
வல்லவர்கள் . அபூர்வமான ஆகமங்களைக் கற்றறிந்தவர்கள் . 
அவர்கள் இப்படிக் கூறுகின்றனர் : " ராஜரிஷி போன்ற 
தங்கட்கு தபோதனர்கள் மரியாதைக் குரியவர்கள் ஆதலின் , 
நாங்கள் கீழே அமர ஆசனம் ஏற்பாடு செய்வீர்களாக ! நாங்கள் 


56 


ஒரு மகாகவி இயற்றிய காவியத்தை யாழிசையோடு 
இசைக்கின்றோம் . அக்காவியம் ஒரு மகாபுருஷ சரிதமாகும். 
பொருட் சிறப்பும் , அரிய அமைப்பும் , இசையோடு கூடிய 
அபூர்வமான மறையெனத்தக்கதாகும் . யோக சக்தியால் 
வர்ணிக்கப்பட்ட எழில்மிக்கது . சுவைமிக்கது . எப்போது 
அரசன் இக்கலையைச் சுவைப்பானோ 
மகிழ்ச்சியுடனிருப்பானோசெவ்வியறிந்து 
சேர்ந்திசைப்பீர்களாக " என்று பகவான் வால்மீகியின் 
கட்டளையாகும் . 


இராம : - ஓகோ! செருக்கும் தெளிவும் உடைய 

இச் 
சொற்பொழிவு அவர்திறனைத் தெளிவாக்குகிறது . அவர்கள் 
விரும்பியபடி ஆகட்டும் . விரைவில் வரச்சொல் நெடுநேரம் 
காக்க வைத்தால் திரும்பிச் சென்றுவிடலாம் . 


விதூ : அதொன்றுமில்லை . பாலகர்களின் பரஸ்பர 
வாத்சல்யம் , உருவ ஒற்றுமை , சுருள் மயிர்க்கற்றையோடு 
கூடிய முகம் கண்ட நம் அந்தப்புரக காவலர்கள் மகாராஜா 
தசரதன் இருந்தபோது இராம லட்சுமணர்கள் ஆஸ்தானத்தை 
இப்படித்தான் அணிசெய்தனர் என்று நினைந்து கண்ணீர் 
சுரந்த கண்களோடு அருகில் உள்ளனர் . 


இராம : - அவர்கள் உருவம் எம் குழந்தைப் பருவத்தை 
நினைவூட்டுகிறதா ? 


விதூ : - ஆம் ! 


இராம : -என் குதூகலம் ( ஆர்வம் ) மிகுகின்றது . விரைந்தனுப் 


புக . 


விதூ : - அப்படியே . ( செல்கின்றான் ) 


57 


( விதூஷகன் வழிகாட்ட குசலவர்கள் வருதல் ] 


விதூ : - இதோ இதோ / [ நடக்கின்றனர் ) 


குசன் : - [தடுத்து ] குழந்தாய் லவா நாம் வால்மீகி பகவானின் 
ஆணைப்படி மன்னரைக் காணப் புறம்படும் போது 
வாழ்த்துப் பெற அம்மாவிடம் சென்றோமே ! அப்போது உன் 
சுரிகுழல் நீவி அம்மா உன்னிடம் ஏதோ சைகை செய்து 
குடிலுட் சென்று தனித்து ஏதோ ரகசியமாகச் சொன்னாளே ! 
அதென்ன ? 


லவ : 

வேறொன்றுமில்லை . முனிவர்கள் 
சூழ்ந்திருந்தமையால் குடிலுட் புகுந்து , அம்மா என்னை 
ஆரத்தழுவி , உச்சி மோந்து முத்தமிட்டுப்புன்னகையுடன் 
மெல்ல மெல்லச் செவியருகே என் முகத்தோடு தன் முகம் 
வைத்து இவ்விதம் கூறினாள் ! குழந்தாய் ! இளம் 
பருவத்தியல்பான செருக்கினைக் கைவிட்டு மன்னரைக் 
கண்டு நலம் நாடி வணங்கவேண்டும் . 


1 


குச: - நலன் நாடுவது சரி ! வணங்குவது ஏன் ? 


லவ : - ஏன் என்றால் ? 


குச : - நம் குலத்தவர் யாருக்கும் தலைவணங்கார் அல்லவா ? 


லவ : - யார் சொன்னது . 


குச : - அம்மாதான் . 


லவ : - வணங்குமாறும் அம்மாதான் சொன்னாள் . பெரியோர் 
கட்டளையை ஆராய்தல் கூடாது . 


குச : 


போகிறோமல்லவா ? 


அங்கு 


உசிதப்படி 


58 


நடந்து கொள்வோம் . 

[ நடக்கின்றனர் ) 


விதூ : - இதோ இதோ இவ்வழி 


இராம : - [ பார்த்து ) அச்சிறுவர்கள் இவர்களே கௌசிகன் 
வழிகாட்ட இதோ வருகின்றனர் . என்ன இது ! திடீரேன என் 
கண்களிலிருந்து கண்ணீர் வருகிறது . ஏன் இது ? 


இவர்கள் யாரென்றும் தெரியாது . ஏன் வருகின்றனர் 
என்றும் தெரியாது . எனினும் இவர்களைக் கண்டதுமே 
கண்ணீர் வருகிறதே . அதில் வியப்பென்ன உள்ளது ? 
உறவுடையோரைக் கண்டதுமே அறிவுறும் முன்பே உணர்ச்சி 
பொங்குதல் படைப்பின் இயல்பாகும் குணதோஷங்களை 
ஆராய்ந்தா பாசம் உருவாகிறது ? சந்திரன் உதயமானதுமே 
சந்திரகாந்தக்கல் உருகுவதில்லையா ? அவர்கள் உருவம் 
எப்படியுள்ளதெனப் பார்க்கிறேன் . என்ன பார்க்கக் கூட 
முடியவில்லையே ! இவர்களைக் காணமுயலும் போது 
எல்லாம் , இதயம் , பயம் , மகிழ்ச்சி , வருத்தம் , இரக்கம் அகிய 
உணர்ச்சிகளால் பிணிப்புண்டு எப்போதுமில்லாதவாறு 
சிதறிவிடுவதுபோல மயங்குகிறேன் . ( மயங்கி ] என்னிது 
கண்ணீரொழுக்கு ? கண்ணீர்விட்டதால் 
தெளிவடைந்து மீண்டும் நான் நானாக இல்லை . கண்ணீர் 
இல்லாத போது மீண்டும் இவர்களைக் காண்கிறேன் . 
( பார்த்து ] உடற்கட்டெழில் , மனங்கவர் தோற்றப் பொலிவு , 
உதார குணம் , நடையிலடக்கம் , எல்லாம் கண்டால் நிச்சயம் 
இவர்கள் உயர் குடிப்பிறப்பாளர்கள் தான் . 


இதயம் 


விதூ : - இவரே மன்னர் ! தகுமுறையில் அருகணைக ! 


குச : - குழந்தாய் லவா இதற்கு முன்பே வணங்குவது குறித்து 
நான் சொன்னது நினைவிருக்கிறதா ? 
லவ : - ஆம் இப்போது எதற்கு ? 


59 


குச : - மன்னரை அருகடைந்ததுமே என் இதயம் நடுங்கி 
என்னை நானே சமாளிக்க முடியாதிருக்கிறேன் . செருக்கு 
என்னைவிட்டகன்றது எப்படியோ ? இம் மன்னன் முன் 
குனிந்த தலை நிமிர முடியாதிருக்கிறேன் . அதிகம் கூறலேன் 
நான் வணங்குகிறேன் . 


லவ : 


அண்ணாவும் என் போலவே பரவசமாகிவிட்டானா . 


[ வருந்துகிறான் ) 


விது : ஏன் வருந்துகிறாய் ? அவர்கள் வணங்கியதாலா ? 
அதை ஏற்கவில்லையே ! ஆதலின் நின்பாற்குற்றமில்லை . 


ராம் : - கௌசிகன் கூறியது சரியே மிகு கண்ணோட்டமும் 
மென்மையும் உடையவர் அந்தணர் அன்றோ ? நீங்கள் 
விரைந்து தலைவணங்கிய வணக்கம் என் விருப்பப்படி 
உங்களது குருபாத கமலங்களில் காணிக்கையாக்குகிறேன் . 


விதூ : - இனிய தோழனின் கட்டளைக்கு மாறுண்டோ ? இந்த 
வணக்கத்திற்கு ஏற்ற பிரதிச்செயல்தான் . 


குச, லவ : - [ எழுந்து ) மன்னர் நலந்தானே ! 


இராம : - உங்கள் வரவால் நலமேதான் . நலம் உசாவினால் 
மட்டும் போதுமா ? 

விருந்தினற்குரியபடி ஆரத் 
தழுவிடாதேன் ? வருக ! ( தழுவி ] ஆகா/ இதயத்தை ஈர்க்கும் 
பரிசம் சிந்தித்து ] எனக்குப் புதல்வரைத் தழுவுமின்பம் 
தெரியாது . எனினும் அத்தகு இன்பம் பெறுகிறேன் . 
இல்லறத்தார் தபோவனங்கட்கு வராததன் பொருள் 
புரிகிறது . 

[ பாதி சிம்மாசனத்தில் அமரவைக்கிறான் ] 
இருவர் :- இது அரச ஆசனம் . இதிலமர்தல் எமக்குத் 
தகுந்ததன்று . 


60 


இராம : - மடியில் அமர்ந்து இருந்தால் குற்றமில்லை. 


( மடியில் அமர்த்துகிறான் ) 


இருவரும் : - ( விரும்பாமல் ) அரசே ! மிகு கண்ணேட்டம் 
வேண்டாம் 


இராம : - மிகு வினயமும் ( அடக்கமும் ) வேண்டாம் ! 
தாம்குணத்தால் பெரியவரேனும் குழந்தைகள் வயதைக் 
கருதி கொண்டாடத்தக்கவர்கள் அல்லவா ? சிவன் தன் 
தலைமுடியில் குழுந்தைமையைக் 

கருதியன்றோ 
பிறைமதியைச் ( தாழம்பூவோடு ) சூடிக்கொண்டான் . 
( கண்ணீருடன் கண்டு மீண்டும் தழுவிக் கொள்கிறான் ] 
(விதூஷகனைப் பார்த்து ] சீதையை வெளியேற்றி எத்தனை 
ஆண்டுகள் ஆயிற்றென நினைவிருக்கிறதா ? 


விதூ : - (சிந்தித்து ] பாக்கியமிலாதேன் ! நினைவுகூர்கிறேன். 
[ கைவிரல்களை எண்ணிக் கால்விரல்கள் மூன்றும் எண்ணி ) 
இந்தக் கணக்கால் பயனென்ன ? உங்கள் கையால் சீதையை 
வெளியேற்றி எப்படியும் பத்தாண்டுகள் இன்றோடாகிறது . 


இராம :-( குமாரர்களைக் கண்டு ] சீதை சுகப்பிரசவம் எய்தி 
அம்மக்கள் இருந்தால் சரியாக இந்த வயதிருக்கும் அல்லவா ? 


விதூ : - அந்தோ தெரியாத ( பிறவாத ) குழந்தைகள் கதையைக் 
கேட்டு என் உள்ளம் மரத்துவிட்டது . வருந்துகிறான் ) 


இராம : - நானும் இந்த முனி குமாரர்களைப் பார்த்து நோக்கி 
தாங்கரிய துன்பம் அடைந்துள்ளேன் . 


தன் மகனைப் பிரிந்தவன், தன் மகன் போன்ற வயதை 
அடைந்தவனைக் காணும் போது , உள்ளம் உருகி 
வருத்தமடைவது இயல்பேயாகும் . ( தழுவி அழுகிறான் ) 


61 


விதூ : - [திடுக்கிட்டு ) அடடா / விடுக ! விரையில் விடுக ! தவச் 
சிறுவர்கள் வாழ்க ! சிம்மாசனத்திலிருந்து இறங்குக ! 


இராம : - [ பரபரப்புடன் குமாரர்களை இறக்கி விட்டு ] 
தோழா| என்ன இது ? 


விதூ : - ரகுகுலத்தவர் அன்றிப் பிறர் இந்த சிம்மாசனத்தில் 
ஏறினால் அவர்தலை சுக்கு நூறாக உடைந்து சிதறும் என்று 
சாகேதத்திலுள்ள வயது முதிர்ந்தவர்கள் 

முதிர்ந்தவர்கள் சொல்லக் 
கேட்டிருக்கிறேன் . 


இராம : - ( விரைந்து ) விரைவிலிறங்குக ! 

[ இருவரும் இறங்கி கீழே அமர்கின்றனர் ) 
இராம : - நீங்கள் நலந்தானே ! தலையில் ஒன்றும் 
செய்யவில்லையே ! 


இருவர் : - நலமேயுள்ளோம் | தலையில் எந்த விவகாரமும் 
இல்லை ! 


விதூ : - என்ன ஆச்சரியம் ! ஆச்சரியம் ! இவர்கள் எந்த ஒரு 
தீங்குமின்றி உடல் நலமுடன் உள்ளனர் . 


இராம இதில் ஆச்சரியம் என்ன இருக்கிறது ? 
( குமாரர்களைக காட்டி ) தவமுனிவரின் உடல்கள் ஸ்வஸ்தி 
வாரக மந்திர கவசமுடையதல்லவா ? 


தவவலிமை பெற்ற முனிவர் உடலில் இந்திரனின் 
கோடியிடியேறுகளே ஒன்றும் செய்ய இயலாத போது 
வெறும் கூரம்புகள் என்ன செய்துவிடும் ? ( குமாரர்களைச் 
சுட்டி ] நீங்கள் ஒரே இடத்தில் வசிக்கிறீர்களா ? 
இருவ : - மாமன்ன! இது முன்பே நிச்சயிக்கப்பட்டதேயாம் . 


இராம : - ஆம் அப்படியே 


இவர்கள் முதல் வருணத்தார் அன்று . ஆதலின் 

62 
விதூ : - மன்ன இவர்கள் அதிதிகள் ( விருந்தாளிகள் ). நன்கு 
பேசி மகிழ்விக்கவும் . 
இராம : - உங்கள் அழகைக் கண்டதால் ஏற்பட்ட ஆர்வத்தால் 
கேட்கிறேன் , நீங்கள் பிறந்து சிறப்புற்ற வருணமும் தீட்சை 
பெற்ற ஆசிரமும் யாதோ ? 
குச : - ( சைகையால் லவனைப் பணிக்கிறான் ) 

இரண்டாம் வருணம் : முதல் ஆசிரமம் 
இராம : 
இவர்கள் வணங்கியதாலோ , கீழமர்ந்ததாலோ எனக்கு 
குற்றமில்லை . க்ஷத்திரிய குலமானால் சூரிய சந்திரரில் எந்த 
மரபைச் சேர்ந்தவன் . 


லவ : 


லவ : - பகவான் சூரியன் . 


இராம : - என்ன ? எனது மரபினரா ? 


விதூ : - என்ன இருவருக்கும் ஒரே பதில் தானா ? 


இராம : - உங்களுக்குள் உள்ள உறவென்ன ? 


லவ : - உடன்பிறந்த அண்ணன் தம்பிகள் 


இராம : - உடலமைப்பு ஒன்று போலுள்ளது ! வயதில் 
வித்தியாசமுண்டா ? 


லவ : - நாங்கள் இரட்டையர்கள் 
இராம : - சரித்தான் யார் பெரியவன் ? பெயர் என்ன ? 


லவ 


[ கைகூப்பிக்காட்டி ] 


பெரியோர்களை 


63 


வணங்கும்போது லவன் என்று என்னைக் கூறுவேன் . 
அண்ணலும் 

குருசரணங்களை வணங்கும் போது . 
(கலக்கமுறுகிறான் ) 


குசன் : - என்னை நான் குசன் என்று கூறிக் கொள்வேன் . 


இராம : - என்னே உயர்ந்த பண்பாடு / ஒழுக்கசீலம் ! 


விதூ : - பெயர் தெரிந்தது . பெரியவன் யார் என்று பதில் 
கூறவில்லையே . 


இராம :-கை கூப்பியதாலும் பெயர் சொல்லாததாலும் பதில் 
சொன்னதாகிவிட்டது . குசன் பெரியவன் என்று . 


விதூ : - இப்போது நன்றாகத் தெரிந்து விட்டது . 


இராம : - உங்கள் குருவின் பெயர் என்ன ? 


லவன் : - வால்மீகி மகரிஷிதான் . 


இராம : - எந்த தொடர்பால் , 


லவன் : - உபநயன உபதேசத்தால் . 


இராம : - அதுசரி . உன்னை ஈன்ற தந்தையின் பெயரைத் 
தெரிந்து கொள்ள விரும்புகிறேன் . 


லவன் : - பெயர் தெரியாது . எங்கள் தபோவனத்தில் யாரும் 
அவரை பெயர் சொல்லிப் பேசமாட்டார்கள் . 


இராம : - என்னே | பெருமை | 


குசன் : - பெயர் எனக்குத் தெரியும் . 


64 


இராமன் : - சொல்க . 


குச : - அருளிலான் 


இராம : - பெயர் புதுமையாக இருக்கிறதல்லவா ? 


விதூ : - [ ஆலோசித்து ] [ தனக்குள் இப்படிக் கேட்கிறேன் . 
[ வெளிப்படையாக ) 

அருளிலான் என்று யார் 
அழைப்பார்கள் . 


குசன் : - அம்மா . 


விதூ : - கோபம் வரும் போதா ? அல்லது இயல்பாகவா ? 


குச : - குழந்தைத்தனத்தால் நாங்கள் பிடிவாதம் செய்யும் 
போதல்லாம் “ அருளிலான் புதல்வர்களே ! பிடிவாதம் 
வேண்டாம் என்று கண்டிப்பாள் . 


விதூ : 


இவன் தந்தை அருளிலான் என்று இவர்தாயால் 
அழைக்கப்படுவதானால் , அவனால் அவமானிக்கப் 
பட்டோ, வெளியேற்றப்பட்டோ இருக்கவேண்டும் . 
ஆகையால்தான் அவள் இப்படிக் குழந்தைகளைக் 
கண்டிக்கும் போது அவன் பெயர் அப்படிக் கூறுகிறாள் . 


இராம : - ( தனக்குள் ) கௌசிகன் சரியாகச் சொன்னான் . 
(வெளிப்படையாக நெட்டுயிர்த்து நானும் இப்படித்தானே 
அத் தவமகள் நான் செய்த தவற்றுக்காக தான் பெற்ற 
பிள்ளைகளையும் அப்படித்தான் சினத்தால் 
கடுஞ்சொற்களால் கண்டிப்பாள் போலிருக்கிறது .( கண்ணீர் 
படிந்த கண்களுடன் பார்த்து ] அந்த அருளிலான் உங்கள் 
ஆசிரமத்தில் தான் உளரா ? 
லவ : - இல்லை . 


65 


இராமன் : - ( திடுக்கிட்டு ) கேள்விப்பட்டதுண்டா ? 


( லவன் குசனைப் பார்க்கிறான் ] 


குசன் 

அவரை நாங்கள் முன்பு எப்போதும் 
வணங்கியதில்லை . 

அம்மா உயிர்த்திருப்பது 
அவருக்காகத்தான் என்று அவரது ஒரே சடை எடுத்துக் 
காட்டுகிறது . 


எப்போதாவது 


உங்களை 


இராம : 

அவர் 
முத்தமிட்டதுண்டா ? 


குச : - அதுவும் இல்லை. 


இராம : - அந்தோ ! எத்துணைக் கொடிய நெடும் பிரிவு . இது 
காறும் ஒருவரையோருவர் பார்த்தது 
இல்லையாம் . [விதூஷகனிடம் தனியாக ] இவர்கள் தாயின் 
பெயரைத் தெரிந்து கொள்ள வேண்டும் என்னும் ஆர்வம் 
தூண்டுகிறது . தபோவனப் பெண்டிரைப் பற்றி நான் 
விசாரிப்பதும் தகுந்ததல்ல . ஆதலின் என்ன வழி ? 


விதூ : - (தனியாக ] பிராமணசாதி தடையின்றிப் பேசும் 
தகுதியுடையது . நான் கேட்கிறேன் ( வெளிப்படையாக ) 
உங்கள் தாயின் பெயர் என்ன ? 


லவன் : - அவளுக்கு இரண்டு பெயர் . 


விதூ : - எப்படி ? 
லவ : - தபோவனவாசிகள் தேவி என்றும் , பகவான் 
வால்மீகி “ வதூ ” ( மருமகள் ) என்றும் அழைப்பார்கள் . 


இராம : - மகரிஷி வாயால் மருமகளே என்று அழைக்கப் 
பெறும் பேறு பெற்ற க்ஷத்திரிய குலமெதுவோ ? 


( கு -9 


66 


விதூ : - க்ஷத்திரிய குலம் மிகப் பரந்தது . இதில் யார் என்று 
தெரிந்து கொள்வது மிகவும் கடினம் . 


இராம : - நண்பா ! கொஞ்சம் இப்படி வருக ! 


விதூ : - ( அருகடைந்து ) ஆணையிடுக 


இராம : - இந்த குமாரர்களின் செய்தி எல்லாவிதத்திலும் 
நம்முடைய குடும்பக் கதையயைப் போலிருக்கின்ற 
தல்லவா ? 
விதூ : - எப்படி ? 
இராம : - பார் ! இவர்கள் வயது சீதையின் கர்ப்பத்தினைப் 
போலிருக்கிறது . அவர்களும் க்ஷத்திரிய சூரிய வமிசத்தினர் . 
பிறக்கு முன்பே பிரிவுற்றவர்கள் . சிம்மாசனத்தில் ஏறியும் 
ஒன்றும் ஆகவில்லை . தந்தை தயை இல்லாத கொடியன் என 
‘ அருளிலான் என்ற சொல் சுட்டிக்காட்டுகிறது .தாய்மையின் 
பெருமையை தேவி என்ற சொல் சுட்டி காட்டுகிறது . 
எல்லாவிதத்தும் இத்தகு ஒற்றுமையைக் 

கண்டு 
துர்ப்பாக்கியசாலியாகிய நான் மிகவும் மனம் வருந்துகிறேன் . 
[ கலக்கமுறுகிறான் ] 


விதூ : - இவர்கள் சீதையின் புதல்வர்கள் என்றா நீ 
கருதுகிறாய் 


ராம் : இல்லை ! இல்லை அந்தோ! 
தபோவனவாசிகளிடம் இத்தகு தொடர்பை எப்படிக் 
கூறுவது ? ஏன் எனின் இவ்விரு குமாரர்களும் வயது , மரபு , 
கருநிறமேனி , முதலியவற்றால் மைதிலியின் மக்களைப் 
போன்றுள்ளதால் , என்னைமிகவும் அலைக்கழிக்கிறது . 


( வருந்துகிறான் ) 


[திரையில் ] 


67 


யாரங்கே | இக்ஷ்வாகு குல குமாரர்கள் குசலவர்களில் யாரி 
ருக்கிறார்கள் . 


இரு : - ( கேட்டு ) இருவரும் இங்கேதான் இருக்கிறோம் . 


[ மீண்டும் திரையில் ] 


ஏன் இதுவரைக்கும் கடமை மறந்துள்ளீர்கள் ? வால்மீகி 
முனிவரினால் இயற்றப்பட்ட புராணபுருஷனின் கதையை 
இராமனிடம் இசைக்கும் படி பணிக்கப்பட்டுள்ளீர்கள் . 
நண்பகல் நீராடவும் வேண்டும் . காலம் கடத்தக் கூடாது . 


ரு :- மாமன்ன உபாத்தியாயரின் தூதர்கள் எம்மை விரைவு 
படுத்துகின்றனர் . 


இராம் : - முனிவர் கட்டளை பெருஞ் சிறப்பளிப்பதாதலின் 
நானும் அதை மதித்து நடக்கிறேன் . இசைக்கப்படுவதாகவும் 
உள்ளது . கவிஞனோ பழம்பெரும் தவமுனிவன் . 
முதன்முதலாக இச் சந்தர்ப்பத்தில் சொற்களால் உலகுக்கு 
இறக்கப்பட்டதாகும் . புகழ்மிகும் இக் கதையோ 
பத்மநாபனுடையதாகும் . கேட்பவர் புனிதமுறுவர் . 
மிகத்தெளிவுறுவதாகும் . 


நண்பா ! மானுடர்க்கிந்த சரஸ்வதி அவதாரம் 
எத்துணை அபூர்வமானது . நண்பர்களுடன் கூட அமர்ந்து 
கேட்க விரும்புகிறேன் ! அவை கூடட்டும் ! இலட்சுமணனை 
என் அருகே வரச்சொல்க நெடுநேரம் அமர்ந்ததுயரைச் சிறிது 
காலாற நடந்து தீர்த்து விட்டு வருகிறேன் . 


[ எல்லோரும் செல்கின்றனர் ) 


68 


குந்தமாலா 


ஆறாம் அங்கம் 


[ சேவகன் வருகிறான் ) 


சேவகன் : - கௌசிகன் வாயிற் சொன்ன மன்னரின் 
கட்டளையை நிறைவேற்றிவிட்டேன் . உடையவரைக் 
காண்கிறேன் . [ பார்த்து ] உடையவர் இருக்கிறார் . 
வேதத்திரயம் ( மும்மறை ) மூலம் சிறப்புறும் அசுவமேத 
வேள்வி , போல , சிறந்த சீலமுடைய மூவருடன் கூட இதோ 
வருகிறார் . 

( அப்போது குசலவ லட்சுமணர்களோடு இராமன் 
வருகிறான் ] 

( எல்லோரும் நடந்து வருகின்றனர் ) 


சேவ : அருகடைந்து ] அண்ணல் வெல்க ஆஸ்தான 
மண்டபம் அலங்கரிக்கப் பட்டுள்ளது . இதோ சிம்மாசனம் . 


[ எல்லோரும் அமர்கின்றனர் ) 


சேவ : மன்னர் இங்கு காண்பாராக ! 
ரகுகுலத்தவர்கள் / நகர மக்கள் , கிராம மக்கள் , தங்கட்கு 
மரியாதை செலுத்துகின்றனர் . 


இராம : ( கண்டு ] 
போடப்பட்டுள்ளது . 


இதென்ன ? 


இங்கு 


திரை 


69 


சேவ : - மன்ன ! இங்கு மாபெருந் தேவியர் கௌசல்யாதியர் 
மூவர் உள்ளனர் . இங்கு பரத சத்ருக்ன லட்சுமணரின் 
துணைவியர் மூவர் . 


லட்சு : - ( சேவகனைச் சுட்டிக்காட்டி ] அண்ணலே ! வைதேகி 
மாபெருந்தேவியரிலும் , அல்லது துணைவியரிலும் 
சேர்க்கப்படவில்லை . 


இராம : - [ நெட்டுயிர்த்து ] சேவகா ! செல்க ! உன்னிடத்தில் 
திரு . 


சேவ : - அப்படியே . ( செல்கின்றான் ) 


இராம : - ஐயன்மீர் , ஆரம்பிக்கவும் . 


குசலவர்கள் : - முன்னொரு காலத்தில் தசரதன் என்னும் சூரிய 
வமிசத்தில் மகாரதனாகிய அரசன் , கோசலதேசத்தை 
புகழுடன் அறநெறியில் ஆண்டு வந்தான் . 


ராமலட்சுமணர் : - யாரது . பெயரைப்பார்த்தால் தந்தையைப் 
போலிருக்கிறான் . 


குசலவர்கள் : - கௌசல்யா , கைகேயி . சுமத்திரை எனும் 
மூவரை வாழ்க்கைத் துணைவியராக ஏற்றான் . 


ராமலட்சுமணர் : - ( மகிழ்ச்சியுடன் ] நம் தந்தையையே 
கதாநாயகனாகக் கவிஞன் வருணித்துள்ளான் . 


[ இருவரும் இருக்கைவிட்டெழுந்து வணங்குகின்றனர் ) 


குசலவர் :- கௌசல்யை இராமனைப் பெற்றாள் . 

[ இலட்சுமணன் எழுந்து வணங்குகிறான் 

கைகேயி பரதனையும் , சுமித்திரை லட்சுமண சத்ருக் 
கினரையும் பெற்றனர் . 


70 


இராம : - ( இலட்சுமணனைத் தழுவிக் கொள்கிறான் ) 


குசலவர் : - இராமன் சீதையை மணந்தான் . இலட்சுமணன் 
ஊர்மிளையையும் , பரத சத்துருக்கனர் குசத்வஜன் மகள் 
இருவரையும் மணந்தனர் . பாலியம் 

யௌவனம் 
( குழந்தைமை - இளமை ) இடையே மன்னன் மக்கள் ,, 
தேவியரிடம் இன்புற்றிருந்தனர் . 


லட் : - அழகு ! 


இராம : - காலம் தாழ்த்தல் வேண்டாம் | பாடுங்கள் | 

தந்தை நரைகூடி முதுமை எய்தினான் . நாங்களே 
குடுமிவைத்த சிறுவர்களாக சாகேதபுரி மரங்கள் எல்லாம் 
முழங்காலளவெனத் திரிந்து விளையாடினோம் . 


குசலவர் : - இராமபட்பாபிஷேக ஏற்பாடுகள் நடக்க , தன் 
மாமன் வீட்டிற்கு பரதன் சென்றிருந்தான் . 


இராம : - (தனக்குள் ] தாய் கைகேயியைப் பற்றிய நிந்தை 
வரலாம் [ வெளிப்படையாக அந்த கட்டத்தைத் தாண்டி 
சிதாபஹரணம் முதற்கொண்டு பாடுக ! 


குசலவர் : - பின் , சீதையின் எழிலைச் சூர்ப்பணகை கூறக் 
கேட்டு தசமுகன் ( இராவணன் ) அவள் உடலைக் கவர்ந்து 
சென்றான் . உள்ளத்தை ( கற்பினைக் ) கவரவில்லை . 


( இலட்சுமணன் இராமனைக் காண்கிறான் ) 


கடலில் அணைகட்டி இராவணனுடன் போரிட்டு , 
வென்று மீண்டும் சாதேபுரிக்கு சீதையைக் கொணர்ந்தான் 
இரர்மன் . 


ராம : - அடே | சுருக்கமாயுள்ளது . 


71 


குசலவர் : - அரசினைப் பெற்ற இராமன் , மக்கள் பழிச் 
சொற்கஞ்சி , சீதையைக் காட்டிற்கு அனுப்பிவிடுமாறு 
லட்சுமணனிடம் கூறினான் . கண்ணீர் ததும்பிய 
முகத்தினளாய் , அனாதையாகிய சீதையை , ரகுகுலக் 
கொழுந்தினைக் கருவில் தாங்கிய நிறை கர்ப்பிணியை , 
ஆளற்ற கொடும் விலங்குகள் வாழும் காட்டில் 
இலட்சுமணன் விட்டு வந்தான் . 


லட்சு : - அந்தோ! இகழ்ச்சிக் குரியவன் லட்சுமணன் 


இராம : - உன் பிழை இதில் என்ன இருக்கிறது ? இராமனின் 
ஆற்றலன்றோ பாடப்படுகிறது . ஐயன்மீர் | பாடுக ! 


குசலவர் : - இத்துடன் பாட்டு முடிகிறது . 


இராம :-(உணர்ச்சிமிக்க ] இலட்சுமணா ! துயர் மிகுகிறது . 


குசலவர் : - நிராசையுற்ற சீதை தன்னுயிரை விட்டாளோ 
என்னவோ ? இன்னாத சொற் கூறற்கஞ்சிய கவிஞன் இதோடு 
கதையை முடித்துவிட்டான் . 


குச 


: - இந்தச் சான்றோர்கள் சீதையின் கதையைக் 
கேட்டதுமே மிகுந்த துன்பத்தை யடைந்துள்ளனர் | ஆதலின் 
கேட்கின்றேன் ( லட்சுமணனைப் பார்த்து ] தாங்கள் 
ராமயாயணகதா நாயகர்களான ராமலட்சுமணரா ? 


லட் : - அந்த துர்ப்பாக்கியவான்கள் நாங்கள் தான் . 


குச : - சீதையை விட்டுவந்தது நீ தானா ? 


லட் : - நாணுற்று ) துர்ப்பாக்கியவான் நான்தான் . 
குச : - சீதை இராமனின் வாழ்க்கைத் துணைவியா ? 
( தர்மபத்தினியா ? ) 


72 


லட் : - ஆம் 


குச : - பின் சீதையைப் பற்றியோ அவள் சந்ததி பற்றியோ 
ஏதேனும் செய்தி தெரிந்ததா ? 


லட் : - உங்கள் கீதத்தால் தெரிந்தது . 


ராம் 


இதற்குப்பின் மீண்டும் மங்களமானதைக் 
கேட்போமா ? [சிந்தித்து ] சரி ! இப்படிக்கேட்கிறேன் 
ஐயன்மீர் ! நீங்கள் கற்றது இதுவரைக்கும்தானா ? இன்னும் 
இருக்கிறதா ? 


குசலவர் : - எங்களுக்குத் தெரியாது . 


இராம லட்சுமணா ! கண்வனுக்குத் தெரியுமோ 
என்னவோ ? கண்வனை அழைக்கவும் | 


[ இலட்சுமணன் சென்று கண்ணுவனுடன் மீண்டும் 
வருகிறான் ) 


கண்வன் : - [ பார்த்து ) கண்களுக்கின்பமூட்டும் உருவெழில் 
மிக்க இராமன் , சீதையின் குமாரர்களோடு , திஷ்ய , புனர்வசு 
நட்சத்திரத்திரங்கள் மருங்கிற்திகழும் 

மதிபோல 
அமர்ந்துள்ளான் . 


லட் : - அண்ணலே கண்வன் வந்துள்ளான் 


இராம :-( வணங்கி ] இவ் விருக்கையில் அமர்க ! 


கண் : - ( அமர்ந்து ) இராமாயணம் கேட்பதில் குதூகலமாயின் 
குசலவர்கள் எதுவரைக்கும் இசைத்தனர் ? 
லட் : - சீதை காட்டில் விடப்பட்டது வரை குசலவர்கள் 
முடித்துள்ளனர் 


73 


கண் : - அதன் பிறகு கேட்பீர்களாக ! 


இராம : - எப்படி இயலும் ? 


குசலவர் :-இராமன் துனைவியின் நலம் இசைப்பாரா ? 


கண் : -சீடர்கள் சொல்லக் கேட்ட வால்மீகி முனிபுங்கவன் 
தானே வந்து சீதையைத்தேறுதல் கூறி தபோவனத்திற்கு 
அழைத்துச் சென்றான் . 


இராம :- பகவானால் ரகுகுலம் அருளப்பட்டது . நானும் 
கடைத் தேற்றப்பட்டேன் . 


குசலவர் : - இராமன் துணைவி நலமுடன் இருப்பதாகத் 


தெரிகிறது ! 


( எல்லோரும் மகிழ்ச்சியடைகின்றனர் ) 


குச : - (தனியாக ) குழந்தாய் லவ / வால்மீகி தபோவனத்தில் 
சீதை என்ற பெயரில் யாரிருக்கிறார்கள் ? 


லவன் : - யாருமில்லை . 

செய்யுள் இசை நிரப்பும் 
பொருட்டாகவே சீதை சீதை என்ற சொற்கள் வருகின்றன . 


ராம : - பின்பு ! பின்பு ! 


கண்வ : - நிறை மாதங்களானபின் சீதை 

மாதங்களானபின் சீதை இரட்டைக் 
குழந்தைகளை வானத்தில் சந்திர சூரியர்களைப்போலப் 
பெற்றெடுத்தாள் . 


இராம : - அண்ணல் வெல்க ! தெய்வ அருளால் ரகுகுலம் 
தழைப்பதாக ! 


குசலவர் : - மக்கள் போற்றால் மன்னர்க்கு வெற்றி யுறுக 


74 


இராம் :- தனக்குள் இந்த குசலவர்கள் தானோ ? 


கண் : - பிறவிச் சடங்குகள் ( ஜாதகருமம் ] முடிந்தபின் 
வால்மீகி அவர்கட்கு குசலவர் என்று பெயரிட்டார் . 


ராம : - என்ன இவர்கள் தான் சீதையின் புதல்வர்களா ? ஆ ! 
மகனே குச ! குழந்தாய் லவா ! 


இலட் :- தேவி கருவிலுதித்த உன் திரு ஒளி இவர்கள் தானா ? 


குசலவர் : - ஓகோ! அவர்கள் இவர்கள்தானா! தந்தாய் | 
காத்தருள்க ! ( எல்லோரும்பரஸ்பரம் அரவணைத்துக் 
கொண்டு மூர்ச்சையுறுகின்றனர் ) 


கண் : - ( வருந்தி ] இதென்ன துன்பம் நேர்ந்தது . பேறிலாத 
நான் மங்களகரமானதென்று இசைக்கவும் இராமன் முதல் 
நால்வரும் மயங்கி வீழ்ந்தனர் .[ பார்த்து ) மூச்சு விடுகின்றனர் . 
நான் இச்செய்தியை பகவானிடமும் தேவியிடமும் 
சொல்கிறேன் . 


[ வான்மீகி பரபரப்புடன் சீதையோடு வருகிறார் ] 


வால்மீகி : - குழந்தாய் ! விரைக / தாமதிக்காதே ! மூர்ச்சை 
உடனே தெளிவிக்காவிட்டால் ஆபத்தாகலாம் . 


உள்ளபடி 


சொல்க 


இராமன் 


சீதை: சொல்க 
மூச்சுவிடுகிறானா 


வால் : - ஆற்றியிருக்க / உயிர்ப்புள்ளது . மூச்சுவிடுவது 
தெரியவில்லையா! 


சீதை : - தந்தை சொல் மேல் திடநம்பிக்கை இருக்கிறது . 
வால் : - ( தேடுகிறான் ] மைதிலி மனதைத்திடப்படுத்திக் 


75 


கொண்டு முன்னேபார் ! உன்கதை என்னும் பிரளய 
மாருதத்தால் இரகுகுலம் வீழ்ந்து கிடப்பதைப் பார் . 


சீதை : 

[நாணமுற்று ] பகவன்னே! அண்ணலைக் 
காண்பதற்கு எனக்கு அனுமதியில்லை . 


வால் : - ( செருக்குடன் ) நானிருக்க உனக்கு ஆணையிடுவதோ 
செய்வதற்குரியர் யார் ? உன்னை வால்மீகியாகிய நான் 
ஆணையிடுகிறேன் ! சென்றுபார் , கூசாமல் கணவன் அருகில் 
செல் . 


சீதை :- ( பார்த்து ] என்ன இப்படியாயிற்றே எல்லா விதத்தும் 
நான் கெட்டோழிந்தேன் . 


( வீழ்ந்தழுகிறாள் ] 


வால் : - எழுந்திரு ! மயக்கமுற்றவர்களைத் தெளிவிப்பாயாக . 


சீதை : - துர்பாக்கியசாலி நான் எப்படிப் புதல்வரைத் 
தேற்றுவேன் 


வால் : - ராமலட்சுமணர் மிகவும் மயங்கிக் கிடக்கின்றனர் . 
முதலில் இவர்களைக் கவனிக்கவேண்டும் ! ஆதலின் நீ 
குசலவர்களைத் தேற்றுக நானும் இராமலட்சுமணரைத் 
தேற்றுகிறேன் . குழந்தாய் இராமா ! குழந்தாய் லட்சுமணா | 
தேறுக 


சீதை : - குமாரா குசா! லவா ! தேறுக ! தேறுக ! 


( தண்ணீர் தெளிக்கிறாள் 


இராமன் : - ( உணர்வுற்று ] ஐய கண்ணுவ ? 
வைகேகி உயிரோடிருக்கிறாளா ? 


76 


வால் : - முன்னால்தான் இருக்கிறாள் ! 


இராம : - [ பார்த்து ) பகவான் வந்துள்ளீர்களா ? 


[நாணுறுகிறான் ] 


வால் : - நாணமுற வேண்டாம் ! துணைவி விஷயம் இரங்கத் 
தக்கதல்லவா ? 


இலட் : - ( தேறி எழுந்து ) அண்ணல் மூர்ச்சை தெளிந்தானா ? 


ராம் : - துர்ப்பாக்கிசாலி எழுந்துள்ளளேன் 


குசலவர் : - ( தேறி எழுந்து ) ஆ தந்தையே ! காத்தருள்க! 


( காலில் வீழந்து அழுகின்றனர் ) 


இராமலட்சுமணர் : - ( அரவணைத்துக்கொண்டு தேறுதல் 
கூறி ] குழந்தைகாள் / வருந்தற்க ! 


.. 


வால் 

தந்தையைக் கண்டதும் உணர்வற்றவர்களே ! 
யாருக்காக அழுகின்றீர்கள் கண்ணீரைத்துடைத்துக் 
கொள்ளுங்கள் . ( குசலவர்கள் அப்படியே செய்து இராமனைக் 
கண்டவாறு நிற்கின்றனர் ] 


சீதை 

( பிறரறியாதவாறு ] இவர் யார் ? நீங்கள் 
இப்படிப்பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள் ? 


இராம : -அஹோ! வைதேகி பொருட்படுத்தாதிருக்கிறாளே ! 
நெடுங்காலத்திற்குப் பிறகு கண்ட என்னை அருகிருந்தும் தன் 
முக மலர்ச்சியால் கூட மதிக்காமல் இருக்கிறாள் ? 
வால் 

( கோபமுடன் ] ஒ ! 
பரந்தமனப்பான்மையுள்ளவனே பெருங்குடிப்பிறந்தவனே 
ஆராய்ந்து தெளிபவனே ! ஜனகனால் தரப்பட்டு தசரதனால் 


அரசே 


77 


ஏற்கப்பட்ட , அருந்ததியால் மங்களம் செய்யப்பட்ட , 
வால்மீகியால் பாராட்டப்படும் , ஒழுக்கசீலமுள்ள, 
அக்னியால் பரிசுத்தமாக்கப் பட்ட , குசலவர்களின் தாயான , 
நிலமகளின் மகளான தேவி சீதையை மக்கள் பழிச் சொற் 
கேட்டதாலேயே நிராகரிப்பது உனக்கு முறைதானா ? 


இராமன் :- [ கலக்கமுறுகிறான் ) 


வால் : - லட்சுமணா | முறைதானா இது ! எனினும் உன்னைச் 
சொல்வானேன் . கட்டளைக் கிணங்கியவன் . இளையவன் 
[ இராமனைப் பார்த்து ] தசமுகனை ( இராவணனை ) க் 
கொன்றபிறகு சீதையை ஏற்பதற்கு நீ எந்ததெய்வத்தைப் 
பிரமாணமாகக் கொண்டாய் 


இராம : - அக்னிபகவான் . 


வால் : -அந்த நம்பிக்கையை இழத்தற்கு என்ன காரணம் ? 


சீதை : 
கண்டனத் துள்ளாகிறான் . 


அய்யோ என் பொருட்டு அண்ணல் எவ்வளவு 


( காதுகளை மூடிக்கொள்கிறாள்) 


வால் : - குசலவர்களின் தாய் பரிசுத்தத்தின் பொருட்டு அக்னி 
சாட்சியம் அமைந்திருக்க , கட்டுப்பாடில்லாத எதையும் 
பேசும் ( நிரங்குச ) ] உலகினரின் பழிச்சொல் எவ்விதம் உன் 
உள்ளத்தில் பிரமாணமாயிற்று ? 


இராம :-இகழ் நீக்கும் பொருட்டு .... ! 


வால் : - என்னிடமே உன் திறமையக்ை காட்டுகிறாயா ? 
இயல்பாக பின்பற்றி 

நடக்கும் தன்மையரான 
சாதாரண மக்களின் உள்ளத்தில் அன்பு நிலைபெற்றிருக்கும் . 


78 


மணலில் 


எள் 


மன்னர்கள் இதயத்தில் 

இதயத்தில் இராது . 
விளைவதில்லையன்றோ ? 


குழந்தாய் கிளறுவதால் பயனென்ன ? குசலவர்களை 
அழைத்துக்கொண்டு நமது ஆசிரமத்திற்குச் செல்வோம் . 


[ நடக்கிறான் ) 


இராமலட்சுமணர் : - மன்னித்தருள்க மகரிஷி ! சினந்தவிர்ந்து 
செல்க 


வால் 

( திரும்பிவந்து ] வைதேகி ! அரச கட்டளை 
தபோதனர்களையும் ஆணை செலுத்துகிறது . 
பரிசுத்தத்தை நிரூபித்துக்கொள் . 


உன் 


சீதை : - நானா ? எப்படி ? 


வால் : - நீ குற்றமற்றவள் . 


சீதை : - [நாணமுடன் ] மக்கள் நடுவே சொல்கிறேன் . 
துர்ப்பாக்கியசாலி ஜனகன் மகள் கற்பு நெறி தவறாதவள் 
என்று ( தெய்வசாட்சியாகச் சொல்கிறேன் . 


வால் : - முழக்கமிட்டுச் சொல் , விரலுக்கேற்ற வீக்கம் 
[ விவகார அனுரூபபிரதிகாரம் ( நோய்க்குத்தக்க மருந்து ] 


சீதை : - மகரிஷி கட்டளைப்படியே ! ( கரம் குவித்து நான்கு 
திசையும் நோக்கி ) லோகபாலர்களே! வான்வழிச் செல்லும் 
தேவர்களே ! கந்தருவ சித்த வித்தியாதரர்களே! யோக 
சக்தியால் எல்லா உலக ரகசியங்களும் கண்முன் காணும் 
வால்மீகி , விஸ்வாமித்திர , வசிஷ்டர் முதலிய மகரிஷிகளே 
எல்லா உலகின் நன்மை தீமைகட்கும் கருமசாட்சியாக 
விளங்கும் பகவான் ( குகுல பிதாமகன் சூரிய தேவனே! 


79 


எல்லோரும் கேளுங்குள் ! சீதை கற்பின் பரிசுத்தத்தின் 
பொருட்டு சத்தியம் செய்கிறேன் . 


வால்மீகி : - தெய்வீக சக்தியினாலன்றி சீதையின் கற்பின் 
பெருமையால் மட்டும் விளைந்த ஆச்சரியங்களைக் 
காண்பீராக ! 


எல்லோரும் : - ( வியப்புடன் ] ஆச்சரியம் ! ஆச்சரியம் | 
தேவியின் வசனத்தைக் கேட்பதற்காகவோ என உலகிலுள்ள 
தாவர ஜங்கமங்கள் எல்லாம் ஒலியறிந்து அமைதியுடன் 
செயலற்றொடுங்கியுள்ளன. கடல் அலைகளின் அசைவற்று 
அமைதியுற்றது . இயல்பான சஞ்சலமுடைய காற்றும் 
வானில் ஒடுங்கிக்கிடக்கிறது . மதயாலைனயின் காதுகள்கூட 
அசைவற்றுள்ளன . உலக முழுதும் ஜானகியின் பேச்சைக் 
கேட்பதில் ஆர்வம் கொண்டுள்ளது . 


சீதை : - யார் எல்லா உலக நன்மைக்காக தற்தை சொல் 
நிறைவேற்றினாரோ . யார் வீரமுடன் மலைகளைப் பெயர்த்து 
கடலை இரண்டாகப் பிளந்து அணைகட்டினாரோ . தேவ 
அசுரலோகங்களில் ஒரேவில் தாங்கியவர் எவரோ அத்தகைய 
ரகுகுல ஆனந்த மூர்த்தியாகிய உன்னைத் தவிர்த்து , பதிவிரதா 
தருமத்துக்கு விரோதமாக ( கற்பிற்கு முரணாக ) 
மற்றொருவரைக் கண்களால் கண்டதுமில்லை . சொற்களால் 
பேசவும் இல்லை . இதயத்தால் சிந்தித்ததும் இல்லை . இந்த 
சத்தியவாக்கினால் , சகல லோக பிரத்தியட்சமாக காணற்குரிய 
தெய்வீக உருவம் தரித்து பகவதி பிருதிவி தேவி ( நிலமகள் ) 
என் இதய சுத்தியை உலகுக்கு தெளிவுறுத்துவாளா க / 


( எல்லோரும் பரபரப்புறுகின்றனர் ) 


வால் : - என்ன இது ? விளங்காத பயங்கரம் , பாதாளத்திலிருந்து 
உருவாகிறது . 

பாதாள மூலத்திலிருந்து ஓசை எழுந்து வானத்தைக் 


80 


இழித்துப் பேரிரைச்சல் முழங்குகிறது . திசைகளெங்கும் 
மலைகள் விழுந்து படுவதுபோல மெல்ல மெல்ல 
அசைகின்றன . கடல் கடையப் பட்டது போல கடல் நீர் 
விரைந்து எல்லை கடந்து பொங்கி வருகிறது . ( சீதையைப் 
பார்த்து ] சர்வலட்சணங்களும் உண்டாயின . மீண்டும் 
சத்திரிய வாக்கைச் சொல்க . 


(சீதை மறுபடியும் கூறுகிறாள் ) 


[திரையில் ) 


ஆவும் அந்தணரும் நலம் . ரகுகுலத்திற்கு நலம் . 
மைதிலியின் சத்தியவாக்கால் பாதாளத்திலிருந்து எழுந்து 
குளித்து வந்தவள் போல , கண்ணாரக் காணும்படியான 
தெய்வீக உருவோடு நிலமகள் கடல் நடுவே தோன்றி 
உலகுக்குச் சாட்சியாகின்றாள் . 


வால்மீகி : - [ கேட்டுவிய்ப்பு அடைகின்றனர் ) 


இந்த அற்புதங்கள் இதற்கு முன்பு கண்டதுமில்லை . 
கேட்டதுமில்லை . 


பாதாளத்திலிருந்து பேரொளிசிறந்தொளிர்கிறது . 
குளிர்ந்த தாமரை மலர் மணத்தோடு பாதாளக் காற்று 
நாற்றிசையும் வீசுகின்றது . நிலமகள் தோன்றினாள் அரசே 
வணங்குக ! லட்சுமணா நமஸ்காரம் செய் லவகுசர்களே 
புஷ்பாஞ்சலி செய்க . 


எல்லோரும் : - [ அப்படியே செய்கின்றனர் ) 
[ அப்போது தனக்கிணையான எழில்மிகு தோற்றத்துடன் 
நங்கையர் மலர்கள்தூவ , நிலமகள் பாதாளத்திலிருந்து 
வருகிறாள் ) 
எல்லோரும் : - ( கரம்குவித்து வணங்கி ] 


81 


உலகமுழுதும் காத்தருள்வாய் போற்றி . 
சேடன் தலைமேல் திகழ்வோய் போற்றி 
விரும்பிய தெல்லாம் விளைப்போய் போற்றி 
தேவர்க்கும் அருள் சுரப்போய் போற்றி . 
விந்தமும் இமயமும் விளங்குள முலையெனத் 
திகழ்தரும் உயரிய தேவி போற்றி . 
கங்கை பூ மாலையாய்க் காட்சி தரவே 
கடலுடை யுடுத்த கவினே போற்றி . 
இந்திரற் வேள்விக் கியல்வன ஈவோய் ! 
மணிகளும் வளனும் மருந்தும் தருவோய் ! 
பகவதி | தேவி ! பார்மக ளே யாம் 
அகநெகிழ்ந்தென்றும் அஞ்சலித்திடுவோம் ! 


பதிவிரதையரின் 


நிலமகள் : - ( சுற்றிலும் பார்த்து ] ஆகா 
ஆணைகள் மீற இயலாதவையன்றோ 


வானமும் நிலமும் பரவும் கதிரவன் ஒளி எங்கு 
புகமாட்டாதோ, கம்பீரமும் மிகுவிரைவுமுடைய கருடனும் 
எங்குபுகலரிதோ , யோகியர்க்கும் தவமுனிவர்க்கும் 
செயற்கரிய இடம் எதுவோ, அந்த பாதாளத்திலிருந்து 
சீதையின் ஆணையால் கவரப்பட்டு நான் வந்துள்ளேன் . 


ஆதலின் அவளிடமே பேசுகிறேன் / குழந்தாய் மைதிலி 
எதன் பொருட்டு என்னை அழைத்தாய் ? 


சீதை : - ( வியப்புடன் கண்டு ] பகவதி தாங்கள் யார் ? 


நிலமகள் : - என்னைத் தெரியாதா ? இரண்டாவது பிரணவம் 
என்று முனிவர்கள் பாராட்டும் , எல்லா சராசரங்களையும் 
ஈன்ற மூலமான என்னை அடையவே முனிவர்கள் தவம் 
செய்வர் . நிலமகள் யான் . ஜானகி ! உனக்காகவே வந்துள்ள 
என்னைத் தெரிந்து கொண்டாயா ? குழந்தாய் மேலும் ஒன்று 
தெரிந்து கொள்க 


கு -11 


82 


முன்னொரு காலம் மகாவராகத் ( பன்றியவதாரம் ) தாலும் , 
இன்னாளில் உன் ஆற்றலாலுமே நான் இவ்விதம் துணிந்து 
வெளிப் போந்துள்ளேன் 


சீதை : - ( கரம் கூப்பிவணங்கி ] பகவதி ! அருள்கூர்ந்து நீயே என் 
கற்பின் சாட்சியாதலின் என் சீலம் உலகறியச் செய்வாயாக ! 


நிலமகள் : - அப்படியே ( சுற்றிலும் பார்த்து ] 


முனிவர்க ளே ! தானவர்களே! சித்தர்களே! யட்ச கந்தருவ 
கின்னரர்களே! மானுடர்களே லோகபாலகர்களே ! சிறிது 
கவனமாகக் கேளுங்கள் தசரத புத்திரனான இராமனைத்தவிர 
வேறெவரையும் மனத்தாலும் சிந்தித்தறியாள் என்பதை 
அனைவரும் அறிவீராக 


எல்லோரும் :-( மகிழ்ச்சியுடன் ) ஆகா! ஆச்சரியம் ! நிலமகள் 
அறிவித்த சீதையின் கற்பின் பரிசுத்தத்தை வழிமொழிவது 
போல இந்நிமித்தங்கள் உருவாகின்றன . வானவர் துந்துபி 
திசையெலாம் முழங்கினர் . வானிலிருந்து இடையறாது 
பூமழை பொழிகிறது . தேவிக்கு யாரோ திடீரென விதானம் 
பந்தல் ] அமைத்தாற்போல விண்ணில் தோற்றம் 
புளிக்கிறது . 

திரையில்) 


வெல்க சத்திய சந்தனான தயரதன் 
வெல்க ! ஒரே வில் தரித்த இராமன் . 
வெல்க களங்கமற்ற ரகுகுலம் . 
வெல்க கற்பிற் சிறந்துயர்ந்து தேவி சீதை ! 


நிலமகள் : ( வைதேகி பதிவிரதை , தானல்லவா ? 


எல்லோரும் [ அஞ்சலி செய்து ] இயல்பாகவே 
பரிசுத்தமான கற்பின் செல்வி , மக்கள் பழிச்சொல் எனும் 


83 


மேகத்தால் மூடப்பட்டு , பகவதி ! இன்று உன்னால் 
* சரத்காலம் வந்ததும் மிக்கொளிரும் நிலவு போல ஜானகி 
பிரகாசிக்கிறாள் . இனி தம்பதிகள் இணைவதில் வியப் 
புண்டோ ? 


வால்மீகி : - இராமா ! சீதையின் பரிசுத்தம் அறிந்தாயல்லவா ? 
அவளை ஏற்றுக்கொள்க ! 


ராம : - தங்கள் ஆணைப்படியே ! குழந்தாய் லட்சுமணா! 
காலில்வீழ்ந்து வணங்குக ! 


சீதை : - ( கரம் கூப்பி மகிழ்ச்சியுடன் ) அண்ணல் வெல்க ! 


வால் : - ஆகா ! என்ன உயர்ந்த பண்பாடு ! 

ஏற்றுக் 
கொண்ட விதத்தில் என்ன அடக்கம் . 


இலட் : - மகிழ்ச்சியுடனும் நாணத்துடனும் ] அம்மையே ! 
பாவி . லட்சுமணன் வணங்குகிறேன் . 


சீதை : - உன்னைப் பழிப்பதேன் ? பெரியோர்கட்கு அடங்கி 
நடந்து நீடுழி வாழ்க ! 


வால் : - குழந்தாய் ! இராமா / வைதேகியை ஏற்றாயல்லவா! 
நீயே பேசி கைபிடித்து 

அழைத்து வந்து 
வேள்வியியற்றுவாயாக ? 


இராம : - [ நாணமுறுகிறான் ) 


வால் : - நாணமேன் ? முன்பு எல்லோருக் கும் முன்பாக கரம் 
பிடித்து மணம் புரிந்தனையல்லவா ? இப்போதென்ன 
புதுமையுள்ளது . வேள்விக்காகச் செய்கின்றாய் 


இராம 


ஆம் ! ஒழுங்குமுறை அது தான் ! குருவின் 


84 


கட்டளையும் கூட சீதையைக் கரத்தால் பற்றி ] வைதேகி 
திருவுடையோய் ! வாழ்க்கைத் துணைவியை ஏற்பதால் 
புதல்வரைப் பெறுதல் , வேள்வி இயற்றுதல் என்னும் 
இரண்டு பயன் உள்ளதெனச் சான்றோர் உரைப்பர் . அதில் 
முதலாவதை மகிழ்ச்சியுறத் தந்துவிட்டாய் . இரண்டாவதை 
( வேள்வியியற்றல் ) இல்லம் புகுந்து இயற்றிவைப்பாயாக ! 


சீதை : - அண்ணலின் ஆணை ! என் உயிர் மீண்டும் வந்தது . 
இன்றே உயிர்ப்புற்றேன் . 


மக்கள் 


நிலமகள் : - வேள்விகள் தடையற்றியல்க ! இந்திரன் 
காலமறிந்து 

மழைபொழிவிப்பானாக ! 
துன்பங்களின்றி வாழ்வார்களாக . 

சீதாராமர்கள் 
இணைந்தின்புறுவராக . 


[மறைகிறாள் ] 


இராம : - என்ன ! நிலமகள் மறைந்துவிட்டாளா! 


வால் : - தெய்வங்கள் சிறிது நேரமே இருப்பார்கள் ! 


இராம : - மகரிஷி ஆணையிட்டால் இலட்சுமணனுக்கு 
பட்டம் தர விரும்புகிறேன் . 


இலட் : - (வணங்கி ] அண்ணல் 

அருள் கூர்ந்து , 
புதல்வர்கட்குரிய இளவரச பட்டத்தை எனக் களிக்காமல் , 
இத்துணைநாள் பின் தொடர்ந்து இருந்த லட்சுமணனை 
மன்னித்தருள்க ! 


வால் : - இக்ஷ்வாகு குலத்திற்குத் தகுந்த சொற்கள் / 


இராம : - இலட்சுமணன் வேண்டுகோளைத் தவிர்க்க 
இயலாதல்லவா ? என் செய்வது ? 


ଦ୍ଧି 


கடனை 


85 


புதல்வர்கட்கே ஈவது தகுந்தது . நானே இயற்றுகிறேன் . 
இலட்சுமணா! அபிஷேகத்திற்குரிய ஏற்பாடுகளைச் செய்க ! 


இல :-அண்ணலே ! அபிஷேக திரவியங்களைக் கொணர்ந்த 
கரங்களுடன் தேவர்கள் முன்புள்ளனர் ! காண்க ! நிலவொத்த 
வெண் கொற்றக்குடையுடன் இந்திரன் உள்ளான் . கங்கையும் 
இந்திராணியும் சாமரை ஏந்தியுள்ளனர் . பொற்குடங்களில் 
தீர்த்தம் கொணர்ந்து மக்கள் குழுமியுள்ளனர் . இவ்வளவு 
எளிதாக ஏற்பாடானது மிகு வியப் பேயாம் . 


ராம : - நாம் காவலர்கள் ஆனோம் . 


இல : - இதில் பங்கு பெற்று அருளப்பெற்றேன் . 


இராம : - வட்சுமணா பிரம்பைபிடி . 


( வால்மீகியைக் கண்டு ) 


பகவன் ! பேரனுக்கு முடி சூட்டுங்கள் ! 


வால் : - ( கலசம் ஏந்தி அருகடைந்து ஓ ! சாகேதபுரலாசிகளே ! 
சகலதிசைகளிலும் இருந்து வந்துள்ள மன்னர்களே ! 
விபீஷண , சுக்ரீவ , ஹனுமான் முதலிய மாவீரர்களே ! 
எல்லோரும் கேளுங்கள் . 


சீதையின் மூத்த புதல்வன் குசன் எனும் பெயருடைய 
மாவீரனுக்கு இந்த சாமராஜ்யயாதிபதியாக அபிஷேகம் 
செய்துள்ளேன் . இவன் ஆணையிணை ஏற்பீர்களா . 
சுவர்க்கத்தில் இந்திரனும் பூலோகத்தில் மாந்தாதாவும் , 
பாதாளத்தில் வாசுகியும் போல உனக்கு மங்களமாகட்டும். 


[ அபிஷேகம் செய்கிறான் . திரையில் 
மகாராஜா என்று கோலாகலம் 


ஜய ஜய 


86 


சீதை - இன்புற்றேன் . என் நோன்புபலித்தது . 


ராம : - இலட்சுமணனுடைய விருப்பம் நிறைவேறியது . 

[ எல்லோரும் மகிழ்ச்சியடைகின்றனர் ) 


இராமன் : - [ குசனைப் பார்த்து ] உன் ஆணையின்படிலவனை 
இளவரசாக்க விரும்புகிறேன் . 


குச : - தந்தையார் ஆணைப்படி நடப்பேன் . 


இராம : - கலசம் கொணர்க . 


குச மகாராஜாவின் தம்பி லவன் 

எனும் 
பெயருடையவனை 

நான் மன்னராணைப்படியே 
இளவரசபட்டம் அபிஷேகம் செய்கிறேன் . 


( எல்லோரும் மகிழ்ச்சியுறுகின்றனர் ) 


வால்மீகி : - உனக்கினி ஏதேனும் விருப்பம் உள்ளதா . 


இராமன் : -தங்கள் தரிசனத்தால் பரிசுத்தமானவளும் , 
வேள்வித்துணைவியுமான எனது வாழ்க்கைத்துணைவியை 
அடைந்தேன் . என்னிரு மக்களும் உலகரசாட்சி ஏற்றனர் . 


87 


இனி வேறெனக்கென்ன வேண்டும் ? தங்களிடம் என்ன 
கேட்பதற்குள்ளது ? 


வால் : - சரி / இப்படியாகுக ! 


சிவன் , திருமால் , பிரமன் , வருணன் , இந்திரன் , அக்னி , 
வாயு முதலிய தேவதைகளும் , பாதாளம் , பூலோகம் , 
சுவர்க்கம் ஆகிய மூவுலகும் , வேதமும் , கற்றறிந்த தத்துவ 
ஞானிகளும் தவமுனிவர்களும் மன்னருக்கு எல்லா 
நலன்களும் ஈவார்களாக ! ஆவினம் தழைப்பதாக 


( எல்லோரும் செல்கின்றனர் ) 


20 


முற்றிற்று 


வேண்டுகோள் 


கருணையுள்ளங்கொண்ட நம் முன்னோர்கள் , 
அரிய பெரிய இலக்கியங்களையும் , பிறவற்றையும் , 
பனையோலைகளில் எழுதிச் சுவடிகளாக நமக்குத் 
தந்தனர் . அவை , பல்வேறு இடங்களில் முடங்கி உள்ளன . 
சுவடிகள் பழுதடைவதற்கு முன் சரசுவதி மகாலுக்கு 
அன்பளிப்பாகக் கொடுத்துதவினால் , அவை மக்களுக்குப் 
பயன்படும் 


மகாலுக்கு கொடுப்பதன் மூலம் , சுவடி 
தந்தவர்களும் , சவடி எழுதியோரும் அழியாப் புகழை , 
பெருமைசால் சரசுவதி மகால் உள்ளளவும் பெறுவர் . 
அவை பதிப்பாகி வருமாயின் சுவடி தந்தார் பெயர் இடம் 
பெறுவதோடு , அப்பதிப்பில் ஐந்து பிரதிகளும் பெறுவர். 


எனவே 


நாம்பெற்ற பேறு பெறுக 
இவ்வையகம் என்ற எண்ணமுடைய நற்பண்பாளர்கள் 
தம்மிடமுள்ள சுவடிகளைச் சரசுவதி மகாலுக்குத் தந்துதவ 
வேண்டுகிறேன் . 


தஞ்சாவூர் , 
28.3.2000 


மாவட்ட ஆட்சியர் மற்றும் இயக்குநர் , 

சரசுவதி மகால் நூலகம் . 


